NALADIYAR 


NALADIYAR 


NA LADIYAR 


WITH 


TRANSLATIONS IN ENGLISH BY 

Rev. Dr. G. U. POPE 


AND 


Mr. F. W. ELLIS 


FOREWORD BY 


Dr. M. VARADARAJANAR , 

MA . , M.0.L. , Ph.D. , 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 


PUBLISHING SOCIETY , TINNEVELLY, LIMITED . 
TIRUNELVELI. 

MADRAS - 1 . 


Publication No : 927 


First Published March , 1958 


( All Rights Reserved ] 


Published by 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY, 
1/140 , BROADWAY , 

MADRAS - 1 . 


LTD . , 


Head Ofice : 
98 , EAST CAR STREET , 


TIRUNELVELI. 


Appar Achakam , 2/140 , Broadway , Madras - 1 . C. 1200 . 


CONTENTS 


Page 


FOREWORD 


vii 


INTRODUCTION 


X2 


INDEX TO CHAPTERS 


xxiii 


TEXT AND TRANSLATION 


4 


F. W. ELLIS TRANSLATION OF SOME COUPLETS 


177 


INDEX TO QUATRAINS 


191 


GLOSSARY 


197 


FOREWORD 


உறுதி 


Of the great ancient works of Tamilnad known for 
their moral profundity and weighty comments on life 
and thought , Tirukkural and Naladiyar stand foremost . 
The proverbial saying " நாலும் இரண்டும் சொல்லுக்கு 

" ( the couplets of Tirukkural and the quatrains of 
Naladiyar are the best of ethical sayings) glorifies their 
value in a single sentence . Great ethical and philosophi 
cal utterances have been rendered in poetic form in 
Naladiyar . The poetic value of the stanzas cannot be 
underestimated although it is true that their moral value 
pre - eminently appeals to the readers . W. D. Hudson 
observes : " there is no reason why poetry should not be 
the outcome of philosophy and the vehicle of philosophic 
truth without sacrificing anything of its essential poetic 
qualities and graces ." Naladiyar belongs to that category 
of poetry which celebrates philosophic truth without 
sacrificing its essential poetic charm . The writers of 
these stanzas were poets who also wished to be great 
teachers and moralists . 


The authorship of this work is ascribed to a group 
of Jain ascetics who lived in the third or fourth century 
A.D. Its compilation has a tale to tell . In a critical 
situation of famine in the Pandiya Country , a group of 
eight thousand Jain ascetics left their place each leaving 
a stanza behind him . Of them four hundred are said 


viii 


NALADIYAR 


to have been selected and compiled. The stanzas them 
selves testify to the fact that this is not the work 
of a single author , but of many belonging to the same 
school and age . 

That is why we find repetition of 
ideas as in stanzas 207 and 210 and similarity of expres 
sion as in stanzas 230 and 238. That this work is 
later than Tirukkural is evident from the classification 
and arrangement of chapters on the model of the latter , 
the whole work consisting of three parts and each 
chapter containing ten stanzas . But this classification 
is not so apt and so complete as in Tirukkural , as may 
be seen from the loose connection of the following 
stanzas to the chapters in which they are placed 


Stanza No. 


Chapter No. 


4 


1 


6 


8 


33 , 34 , 35 , 39 , 40 

58 
78 to 80 

102 
111 to 120 
124 to 126 , 128 
181 to 183 


11 
12 
13 
19 


The words and ideas expressed in stanza No. 305 are not 
different from those of the Tirukkural couplets Nos. 
1061 and 1069 


This is a Jain work laying great stress on renuncia 
tion . The ascetic note is struck in almost all the 
chapters except those on High birth ( 15 ) , The Support 


FOREWORD 


ix 


of kindred ( 21 ), Scrutiny in forming friendships ( 22 ), 
Bearing and forbearing in friendship ( 23 ) , Unreal friend 
ship ( 24 ) and Chaste matronhood (247) . Yet , like 
Tirukkural, it appeals to the learned of all religions and 
sects by virtue of the eternal truths it explains and the 
moral philosophy it expounds . There is also a special 
effectiveness in elucidating certain ideas in four lines 
with appropriate emotional fervour as in stanzas 36 , 40 
and 83 , which is not so easily possible in the couplets of 
Tirukkural. 

The whole struggle of the human race from 
barbarism to civilisation is one continuous effort to main 
tain and extend its moral dignity . The learned among 
the ancient Tamils had perceived this clearly and laid 
due emphasis in their teachings on the moral and ethical 
aspects of human life. The Tamils are fortunate enough 
in having preserved these noble teachings in their 
ancient language and , as Dr. G. U. Pope has remarked, 
" Tirukkural and Naladiyar throw a flood of light upon 
the whole ethical and social philosophy of the Tamil 
people.” Dr. Pope s characteristic enthusiasm , sincerity 
and passionate search for truth enabled him to realise 
the value of these works and introduce them to the 
Westerners through his translations. He carried out his 
project very successfully . The grammatical notes, the 
metrical introduction and the lexicon and concordance 
appended to his translation are scholarly and instructive . 
His translation has an inspiring quality and is 
nowhere a travesty of the original . We are greatly 


X 


NALADIYAR 


indebted to him for his valuable services to the advance 
ment of Tamil language and literature . 


The South India Saiva Siddhanta Works Publishing 
Society deserves our congratulations and thanks for 
having published this useful translation of Naladiyar by 
a renowned scholar and ardent lover of Tamil . F. W. 
Ellis translation of some of the stanzas given at the 
end of the book adds to the value of this publication . 


Madras - 30,1 
17-2-1958 


M. Varadarajan 


INTRODUCTION 


THIS edition of a popular Tamil Classic was 
undertaken mainly with the view of assisting Europeans 
to acquire some acquaintance with classical Tamil. It 
is intended to be taken up after the study of the Second 
Catechism of Tamil Grammar; and is a companion volume 
to the Kurral : these two great works serving as 
mutual commentaries, and together throwing a flood of 
light upon the whole ethical and social philosophy of the 
Tamil people . 

I am not without a hope and belief that such 
editions of their great classics may find favour with 
some at least of the great multitude of young Tamil men 
who pursue with enthusiasm and fair success their 
English studies , but are , I apprehend , in some danger , 
alas ! of neglecting their own wonderful language . 

To avoid repetition , the student is referred to the 
introduction to the Kurral for information on many 
matters connected with Tamil , and important to those 
who would thoroughly master the Naladi. 

This work is recommended to the student of Tamil 
for several weighty reasons . 


These are not so much the originality of its 
teaching , as the peculiar terseness and vigour of its 
style ; and the fidelity with which it reflects the thoughts 
and ideas of the great mass of the Tamil people , and 


xii 


NALADIYAR 


indeed of the yeomanry of India ; for , though composed 
most probably by Jains , it contains scarcely any traces 
of their peculiar tenets . [ For these the student must 
read the Jivaga Chintamani, and this is no easy task , 
though made easier by the publication of an admirable 
edition of it by Mr. Ve . Caminathaiyar . ] 

The Naladi-nannurtu , or Four Hundred Quatrains, 
is often called the Vellalar-Veth am , the Bible of the 
Cultivators of the soil . 

Not only is it one of the text - books prescribed for 
the Oriental Honour School of this University , but it is 
moreover a chief subject of examination in the Madras 
University ; and is taught , in some shape , in every 
vernacular school in the Tamil country . 

I have therefore in my official capacity prepared , 
under some disadvantages , this edition , in the hope of 
bringing at least a few European minds into closer 
contact with those of our Tamil fellow -subjects ; and of 
inducing young Tamil students to bring the freer and 
more invigorating, though more laborious methods of 
European study to bear upon their own great classics. 

A recent Tamil editor of the Naladi begins his 
preface with these words , The Naladiyar is one of the 
moral text-books emanating from the (Madura) Academy , 
( F16 LD ) and , therefore , came into existence 4000 years 


ago ! 


He also gives , with slight variations , the current 
tradition regarding the 400 quatrains . It is briefly this : 


INTRODUCTION 


xiii 


* Once on a time , 8000 Jain ascetics , driven by famine , 
came to a Pandiyan king and were supported by him . 
When the famine was over they prepared to return to 
their own country , though the king wished to retain the 
learned strangers who added lustre to his court. At 
last the poets were driven to depart secretly by night . 
In the morning it was found that each bard had left on 
his seat a quatrain . These were examined and found to 
differ widely from one another . The king then ordered 
them all to be thrown into the river Vaigai , when it was 
found that the palm - leaf scrolls containing these 400 
quatrains ascended the river against the current , and 
came to the bank . To these the king gave the name of 
Naladiyar ( the quatrainists ) . Some other verses reached 
the banks at various spots , and are found in two 
collections , called Old sayings (w LOOLD ) and The 
Essence of the way of virtue ( OBDÉFTI ). These 
latter works have never obtained the popularity enjoyed 
by the Naladiyar ; and I should regard them as mainly 
imitations due to a later period , though some of the 
verses are certainly more or less ancient . 


These traditions point to a collection of popular 
verses made after the impalement of the Samanar ( or 
Amanar = Jains, lit. naked ones ) , perhaps in the time 
of Sundara Pandiyan ( or Kun - P .), who probably lived in 
the twelfth century A. D. 


These verses , mainly but not , I think , exclusively 
of Jain origin , were doubtless expurgated by the Caivas, 


xiy 


NALADIYAR 


under whose chief guardianship Tamil literature has 
since remained . 


They were re - edited , interpreted , arranged , and 
forced into a kind of parallelism to the Kurral by 
Pathumanar ( a lotus " ) , of whom nothing is really 
known . I have printed an elegant invocation ascribed 
to him . No other editor has done much for the quatrains . 


The fact that to them exclusively the title of 
Naladi ( or quatrain ) was given seems to render it 
probable that they constitute some of the earliest 
specimens of this elegant metre , the Alcaic of Tamil . 


As might be expected from their history , no 
consistent and developed system of philosophy , religion , 
or morals can be deduced from them ; and it may be said 
with truth that these utterances bave too little sequence 
and connexion to admit of any scientific criticism . Yet 
it is a kind of merit to put a happy point upon a 
commonplace ; and these epigrams , drawn sometimes 
from Sanskrit sources and oftener forming the ground of 
ornate Sanskrit verses , written in imitation or rivalry , 
have become household words through all South India . 


I am unwilling to enter here on any discussion of 
the date of this and other Tamil classics , since there are 
scarcely any ascertained facts or ancient inscriptions 
from which to reason . 

The discussion of these matters 
requires aptitude, leisure , and opportunity for archaeo 
logical research ( and these I do not possess ), in addition to 


INTRODUCTION 


XV 


a critical acquaintance with Tamil literature . The want 
of this last essential bas rendered many otherwise 
profound researches almost valueless . A very careful 
consideration of many masterpieces of Tamil literature 
leads me to think that between A. D. 800 and 1200 the 
greatest of these works 

were composed . Internal 
evidence , as far as I see , is all we have to rely on . 


Hiouen - Thsang , the Buddhist pilgrim who visited 
the continent of India in 640 A. D. , says that in 
Malakuta the people were not much addicted to the 
cultivation of literature , and only valued the pursuit 
of wealth ; and mentions Jains as the most prominent 
sect . Now , 

this Malakuta must be Malakotta , 
Malainadu , Malaya , Malayalam , and seems to have 
included the whole southern part of the Madras 
Presidency ( Hultzsch , South Indian Inscriptions , vol . ii . 
part i . p . 2 note ) : the Pandya and Cera Kingdoms. 


The Jains were great students and copyists of 
books ( Burnell , S. I. Palaeography , p . 88 ). We may 
feel quite sure that the seventh century A. D. , at the 
latest , saw the beginning of Tamil literature under Jain 
auspices . Perhaps the 

Perhaps the Jains fostered the vernaculars 
partly out of opposition to the Brahnians. Reformers 
and missionaries , who generally address themselves to 
the intelligent middle classes , have often been the most 
assiduous students and promoters of the vulgar tongues . 
Quatrain 243 of the Naladi shows the feeling of hostility 
that existed between North and South : between 


xvi 


NALADIYAR 


Hindus and Jains . The great antiquity of Tamil , which 
is the one worthy rival of Sanskrit , is abundantly plain . 

The ancient grammatical works existing in Tamil 
and its wonderful metrical system , prove its assiduous 
cultivation for long ages . An elaborate , scientific series 
of metres, such as Tamil glories in , adapted to every 
style and theme of composition , is the growth of 
centuries . Classical Tamil bears every mark of slow 
and natural evolution ; but the subject is complicated by 
the number of works in circulation falsely attributed to 
old writers . The many really ridiculous forgeries of 
this kind bring discredit on all Tamil literature. Tamil 
scholars should banish , among other things , such 
spurious works as many of those attributed to Agastya , 
Avvai, Pattanattu - pillai , and others . 

There is no mention of God in the Naladi ( save in 
the quite modern invocation ) and no trace of religion . 
In this respect the quatrains differ from the Kurral. 
There are indeed a few poetical references to certain 
deities , and allusions to popular beliefs and rites , but the 
bards evidently were not orthodox Hindus . 


The misery of embodiment ( 9 009 ) in successive 
and infinitely varied forms, and the bliss of release 
( USD ) from all of these, are often expressed and 
illustrated with every kind of figure. It is assumed 
that always , to all , conscious existence on earth , as well 
as in any heavens or hells , is an absolute evil . Here , of 
course , we find ourselves in antagonism . 


INTRODUCTION 


xvii 


Yet pervading these verses there seems to me to be 
a strong sense of moral obligation , an earnest aspiration 
after righteousness , a fervent and unselfish charity , and 
generally a loftiness of aim that are very impressive . 
I have felt sometimes as if there must be a blessing in 
store for a people that delight so utterly in compositions 
thus remarkably expressive of a hunger and thirst after 
righteousness . They are the foremost among the 
peoples of India , and the Kurral and Naladi have helped 
to make them so . 


It is in vain to discuss elaborately the origin and 
possible sources of the work . The majority of the 
verses were almost certainly sung by Jain ascetics , 
yet there are a few that seem to be from the Maha 
bharata , and undoubtedly many of the quatrains 
are fragments of the old ethical teaching which goes 
under the name of Niti - Castra . The history of South 
India permits us to expect to trace not only Buddhist, or 
Jain , but also Greek , Christian , and even Muhammadan 
influences in the early Tamil classics , as much almost 
as those 

those inspired by Sanskrit writings . When we 
examine each quatrain as an artistic whole - a kind of 
cameo- we find that there are several distinct and 
clearly marked types . Some of these may be convenient 
ly arranged in classes . 


1. There are the simply didactic . 

Here the student must first master the third and 
fourth lines, in which is enunciated the truth , precept , or 


хvііі 


NALADIYAR 


principle , of which the former part of the quatrain gives 
the proof or illustration . This is a prevailing type also 
in the Kurral. A Venba verse , like a sonnet , should 
have a very effective and striking finish . 

This is seen in the first quatrain , where the 
aphorism is , worldly prosperity is a thing of no account. 

This axiom is illustrated by a matter of daily 
experience . The connective is toof = if this is an 
undeniable fact , then ....... Compare also 293 . 

2. One class of the didactic quatrain depends for 
its effectiveness chiefly on some apt and ingenious simile , 
illustration , or analogy . To us some of these seem 
forced and fanciful conceits , but we really are not always 
in a position to judge or rightly estimate them . 

In 290 the aptness of the figure, the beauty of the 
expression , the wonderful terseness of the conclusion , 
together with the perfection of the form and rhythm , 
leave nothing to be desired . 

3. In some of these the simile is simply thrown 
in , while the most prominent thing is the clear enuncia 
tion of a truth . Here the whole runs on like rhetorical 
prose . Examples of this are 8 , 49 , 87 . 

4 . Some are cumulative , with or without a climax . 

Thus in 65 we find three statements , with a thread 
of connexion : It is the difficulty of the achievement 
that makes it meritorious . In 80 we have three precepts . 
In 100 there is a climax . See 4 , 55 , 88 . 


INTRODUCTION 


5 . Others are enumerative , where the various 
parts and accessories of some idea are summed up . See 
74 , 81 , 83 , 84 , 119 . 


6 . A few are antithetic , suggesting a contrast with 
or without a simile ; as , 48 , 51 , 52 , 89. 

7 . A very few contain puns . So 39 , 56 . 

If I am not deceived there is in many of these 
verses something far beyond mere technical skill. At 
times by a few happy touches an idea is expressed in 
such apt language , and illuminated by such a picturesque 
use and adaptation of familiar words , each chosen with 
truest and most accurate discrimination , that the 
quatrain becomes a group of life - like pictures, on which 
the mind is fain to linger long , and to which it recurs 
often . In this matchless verse [ 135 ] - 

கல்வி கரையில கற்பவர் நாள்சில 
மெல்ல நினைக்கிற் பிணிபல - தெள்ளிதின் 
ஆராய்ந் தமைவுடைய கற்பவே நீரொழியப் 

பாலுண் குருகிற் றெரிந்து . 
not a syllable could be spared ; while almost every word 
is common and easy , yet is the very fittest and is used 
in its exact meaning . It is somewhat archaic ; -has 
a fascinating air of mystery ; - pleasantly exercises and 
amply rewards the student s ingenuity ;-seems dark at 
first, but once lit up , sparkles for ever. 

Thus 0 = shore suggests a metaphor : learning 
is a shoreless - infinite - ocean . 


XX 


NALADIYAR 


Then comes the simple antithesis , the learners 
days are few . In Tamil the use of the same root twice 
( in கல்வி and கற்பவர் ) and again in the third line 
( கற்பவே ) imparts an added charm . 


Into these perfectly (to Tamil ears) harmonious 
lines is compressed a whole chapter : 

" The subjects of study ( 360 with a plural verb ) 
are infinitely numerous ; but the learners days are few ; 
and if it be calmly thought out , men are liable to many 
diseases. [ 9 00 = natural infirmities or " bonds," that 
enfeeble and restrict . ] Youthful enthusiasm may lead 
men to anticipate great and varied triumphs ; calm 
reflection teaches them their natural weakness . So , men 
should learn with discrimination ( 501 g ), examining 
closely ( TW ) things befitting ( 90 LD , " suit, satisfy , 
gladden " ) them , with intelligence ( siflis 5l) like that of 
the bird ( the semi-divine Hanca ), that drinks only the 
milk and leaves the water , when these mingled are 
presented to it . Of course this last is received as a 
fact ! 


I have gratefully to acknowledge the liberal 
assistance of the Secretary of State for India in Council , 
as formerly in the case of the Kurral. The Delegates of 
the Clarendon Press procured type especially for the 
book , and made the arrangements by which this Tamil 
classic is issued with a typographical accuracy hardly 
ever attained in a similar work . To them my most 
grateful thanks are due . 


INTRODUCTION 


xxi 


His Highness the Maharaja of Travancore has also 
subscribed liberally to the work . 


To the skill , patience , and unwearied zeal of 
Mr. Pembrey , Oriental reader at the Clarendon Press , it 
is mainly due that no table of errata is needed to a work 
so complicated and difficult. 

It will be seen that the editor and translator has 
sought carefully and patiently to interpret his authors , 
and has avoided all controversy . His aim in this work 
has been simply to introduce Tamil thoughts to English 
students . We need to understand one another and love 
one another , if we are to be of any mutual benefit. He 
who knows and loves sweet Tamil may come to know 
and love those to whom it is so dear , and thus to be 
known and loved by them . 


Indian Institute , Oxford , 

February , 1893 . 


G. U. Pope . 


3 


உள்ளுறை - INDEX 
அதிகாரம் 

கடவுள் வாழ்த்து : Invocation 


பக்கம் 


1 


பகுதிக- Part I 

அறத்துப்பால் -On virtue 
1. செல்வநிலையாமை : The Instability of Prosperity 4 . 
2. இளமை நிலையாமை : Youth Abides Not 

S 
3 . யாக்கை நிலையாமை : The Bodily Frame Endures Not 12 
4. அறன் வலியுறுத்தல் : The Might of Virtue 

16 
5. தூய் தன்மை : Impurity 

20 
6. துறவு : Renunciation 

24 
7. சினமின்மை : The Absence of Anger : Meekness 28 
8. பொறையுடைமை : Patience 

32 
9. பிறர் மனை நயவாமை : The Not Desiring Other 
Men s Wives 

36 
10 . ஈகை : Liberality 

40 
11. பழவினை : 

Old Deeds 
12. மெய்ம்மை : Truth : Reality 

46 
13. தீவினையச்சம் : Dread of Evil Deeds 

52 


பகுதி உ - Part II 

பொருட்பால் -On Wealth 
14. கல்வி : Learning 
15 . 

குடிப்பிறப்பு : High Birth 
16. மேன்மக்கள் : Great Men 
17. பெரியாரைப் பிழையாமை : Avoidance of Offence 

to the Great 
18. நல்லினஞ்சேர்தல் : Association with the Good 
19. பெருமை : ( Moral ) Greatness 


60 
64 
68 


72 
76 
80 


xxiy 


NALADIYAR 


அதிகாரம் 

பக்கம் 
20. தாளாண்மை : Persevering Energy 

84 
21. சுற்றந் தழால் : The Support of Kindred 

89 
22 . நட்பாராய்தல் : Scrutiny in Forming Friendships 93 
23 . நட்பிற் பிழைபொறுத்தல் : Bearing and Forbearing 
in Friendship 

97 
24. கூடாநட்பு : Unreal Friendship 

102 
25. அறிவுடைமை : The Possession of Practical Wisdom 106 
26. அறிவின்மை : The Lack of Practical Wisdom 110 
27. நன்றியில் செல்வம் : Wealth that profits not 114 
28 . FFUTOL : Absence of Charity , or , the Miser 119 
29 . இன்மை : Poverty 

123 
30 . மானம் : Honour ( Self - respect ) 

127 
31. இரவச்சம் : The Dread of Mendicancy 

132 
32 . அவையறிதல் : The Knowledge of the Assembly 136 
33. புல்லறிவாண்மை : Insufficient Knowledge 

141 
34. பேதைமை : Utter Folly 

145 
35. கீழ்மை : Lowness 

150 
36. கயமை : Baseness 

154 
37. பன்னெறி : Miscellaneous Topics 

158 
38. பொதுமகளிர் : Wantons 

162 
39. கற்புடைமகளிர் : Chaste Matronhood 

166 


பகுதி ங - Part III 
காமத்துப்பால்- On Love 

On Love ( or Pleasure ) 
40. காமநுதலியல் : The Characteristics of Love 
F. W. Ellis Translation of Some Quatrains 
பாட்டு முதற்குறிப்பு அகரவரிசை 
Glossary 


172 


177 
191 
197 


நாலடியார் 
NALADIYAR 


கடவுள் வாழ்த்து 

( நேரிசை வெண்பா ) 
வான் இடு வில்லின் வரவறியா வாய்மையால் 
கால் நிலம் தோயாக் கடவுளை - யாம் நிலம் 
சென்னி யுறவணங்கிச் சேர்தும் எம் உள்ளத்து 
முன்னி யவைமுடிக என்று . 


INVOCATION 


Knowing , like bow displayed in heav n , man s advent here , 
To earth my head I bow , to God in truth draw near , 
Touch of whose foot earth never knew ; thus what my mind 
Conceives , I pray may happy consummation find. 


This invocation is said to be by the Commentator , Pathumanar . 


பகுதி 


க . 


அறத்துப்பால் 


PART I. ON VIRTUE 


4 


நாலடியார் 


அதிகாரம் க . 


செல்வ நிலையாமை 


1 . 


இன்று செல்வராயிருப்பவர் நாளைப் 

பிச்சையெடுப்பவர் ஆவர் . 
அறுசுவை உண்டி அமர்ந்தில்லாள் ஊட்ட 
மறுசிகை நீக்கிஉண் டாரும் - வறிஞராய்ச் 
சென்றிரப்பர் ஓரிடத்துக் கூழ்எனின் செல்வம் ஒன் 
றுண்டாக வைக்கற்பாற் றன்று . 


க 


செல்வம் நிலையாது . பகுத்துண்டு வாழ்க . 
2. துகள் தீர் பெருஞ்செல்வம் தோன்றியக்கால் தொட்டுப் 

பகடு நடந்தகூழ் பல்லாரோ டுண்க 
அகடுற யார்மாட்டும் நில்லாது செல்வம் 
சகடக்கால் போல வரும் . 


உ 


மன்னரும் தந் நிலை குலைந்து மாய்வர் . 
3. யானை யெருத்தம் பொலியக் குடைநிழற்கீழ்ச் 

சேனைத் தலைவராய்ச் சென்றோரும் - ஏனை 
வினைஉலப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட 
மனையாளை மாற்றார் கொள . 


பொருள்கள் தொலைகின் றன . சாவு வருகின்றது . 
4. நின்றன நின்றன நில்லா எனஉணர்ந் 
தொன்றின ஒன்றின வல்லே செயின் செய்க 
சென்றன சென்றன வாழ்நாள் செறுத்துடன் 
வந்தது வந்தது கூற்று . 


ச 


முன்னே அறஞ்செய்க . பின்னே சாவு வருகின்றது . 
5. என்னானும் ஒன்று தம் கையுறப் பெற்றக்காற் 
பின்னாவ தென்று பிடித்திரா - முன்னே 
கொடுத்தார் உயப்போவர் கோடில் தீக் கூற்றம் 
தொடுத்தாறு செல்லும் சுரம் . 


NALADIYAR 


5 


Chapter 1. The Instability of Prosperity 

Who today dine luxuriously tomorrow beg . 
1. Those who ate erewhile , course after course , food 

of six flavours, supplied by their complaisant spouse , 
now roam as paupers and beg a mess of pottage 
here and there ; if so , let wealth be counted as 
a thing of nought ! 

1 
Wealth abides not , share it and enjoy . 
2. When you own ample wealth acquired by blameless 

means , with many sharing eat the grain that steers 
have trodden out ! In centre poised prosperity stands 
with no man , but revolves like the waggon s wheel. 

Mighty warriors fall . 
3. Those who rode resplendent forth on the neck of 

an elephant, beneath the state umbrella s 
as the leaders of the host , when other deeds ? 
destroy , shall change and fall, while foes lead away 
their wives as captives . 

3 
Do your duty , knowing the instability 

of all things . Time flies ! Death comes ! 
4. The things of which you said , they stand , they 

stand , stand not ; mark this , and perform what 
befits, yea ! what befits, with all your power ! Your 
days are gone, are gone ! and death close pressing 
on is come , is come ! 

4 
Give before death comes . 
5. When you have gained and hold in hand any single 

thing , retain it not with the thought , This will 
serve some other day !! 

Those who have given 
betimes shall escape the desert road along which 
death , an unyielding foe , drags his captives away . 5 


shade , 


6 


நாலடியார் 


இறத்தல் திண்ணம் . அறத்தைப் புரிக . 
6. இழைத்தநாள் எல்லை இகவா பிழைத்தொரீஇக் 

கூற்றம் குதித்துய்ந்தார் ஈங்கில்லை - ஆற்றப் 
பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளைத் 
தழ் இம் தழீ இம் தண்ணம் படும் . 


கா 


மாய்வதை நீக்க மக்களால் முடியாது . 
7. தோற்றம்சால் ஞாயிறு நாழியா வைகலும் 

கூற்றம் அளந்து நும் நாளுண்ணும் - ஆற்ற 
அறஞ்செய் தருளுடையீர் ஆகுமின் யாரும் 
பிறந்தும் பிறவாதாரில் . 


எ 


செல்வம் மேகத்து மின்னலைப் போன் றது . 
8. செல்வர்யாம் என்று தாம் செல்வுழி எண்ணாத 
புல்லறி வாளர் பெருஞ்செல்வம் - எல்லிற் 
கருங்கொண்மூ வாய் திறந்த மின்னுப்போல் தோன்றி 
மருங்கறக் கெட்டு விடும் . 

அ 


म 


ஈயாதவன் பொருள் எல்லாம் இழப்பான் . 
9. உண்ணான் ஒளிநிறான் ஓங்குபுகழ் செய்யான் 

துன்னரும் கேளிர் துயர்களையான் கொன்னே 
வழங்கான் பொருள்காத் திருப்பானேல் அ ஆ 
இழந்தான் என் றெண்ணப் படும் . 


ஒன்றும் ஈயாதவன் தேனீயை யொப்பான் . 
10. உடா அதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் 

கெடா அத நல்லறமும் செய்யார்- கொடா அது 
வைத்தீட்டி னார் இழப்பர் வான்தோய் மலைநாட 
உய்த் தீட்டும் தேனீக் கரி . 


க 0 


NALADIYAR 


7 


Death inevitable . Hoard not ! 
6. Man s days pass not their assigned bound . None 

here on earth have ever escaped death s power , 
made off and got free . O hoarder of ample wealth , 
dispense it ! On the morn the funeral drum will 
sound . 

6 


Death inevitable . 
7. Death every day takes that fount of light the sun 
• as a measure , metes out your days , and so devours . 

Do deeds of virtue full of kindly grace . Though 
all are born , none are exempt from death . 

7 
The wealth of the foolish like the 

lightning s flash . 
8. The ample wealth of men of mean understanding , 

who say, We re rich , yet ponder not their path 
and end , appears , and perishes , and leaves no trace ; 
like the flash , when the black thunder -cloud by 
night opens its mouth . 

8 
The miser loses all . 
9. He eats not , sheds no light of splendour around , 

performs no deeds that merit lofty praise , soothes 
no sorrow that choice friends feel , spends nought , 
but hoards his wealth in vain : Aha ! he s lost it 
all , shall men pronounce . 

9 
The miser like the honey - bee . 
10 . Those who stint in clothes and food , and mortify 

their bodies , yet do not deeds of deathless virtue , 
and bestow nothing, hoarding shall suffer loss : 
Lord of the cloud - capped hills ! —this the hoarding 
honey -bee attests. 

10 


8 


நாலடியார் 


உ . 


ளமை நிலையாமை 


க 


இளமையில் ஒழுக்கமுடன் வாழ்க . முதுமை 

வருவது உறுதி . 
11. நரைவரும் என்றெண்ணி நல்லறி வாளர் 

குழவி யிடத்தே துறந்தார் - புரை தீரா 
மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி 
இன்னாங் கெழுந்திருப் பார் . 

எல்லாம் நிலையில்லாதன . 
12. நட்பு நார் அற்றன நல்லாரும் அஃகினார் 

அற்புத் தளையும் அவிழ்ந்தன- உட்காணாய் 
வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே 
ஆழ்கலத் தன்ன கலி . 


உ 


மனிதர்க்கு மூப்புப்பருவம் அழகைக் கெடுக்கும் . 
13. சொல் தளர்ந்து கோல்ஊன்றிச் சோர்ந்த நடையின ராய்ப் 

பல்கழன்று பண்டம் பழிகாறும் - இல்செறிந்து 
காம நெறிபடரும் கண்ணினார்க் கில்லையே 
ஏம நெறிபடரு மாறு . 


ச 


இளமையில் நும்மனையாள் எழில் பாராட்டினீர் . 
14. தாழாத் தளராத் தலை நடுங்காத் தண்டூன்றா 

வீழா இறக்கும் இவள் மாட்டும் - காழிலா 
மம்மர் கொள் மாந்தர்க் கணங்காகுந் தன்கைக்கோல் 
அம்மனைக்கோ லாகிய ஞான்று . 
தலைமுறை தலை முறையாக இறப்பும் பிறப்பும் 

தொடர்ந்து வருகின் றன . 
15 . எனக்குத்தா யாகியாள் என்னைஈங் கிட்டுத் 

தனக்குத் தாய் நாடியே சென்றாள் - தனக்குத்தாய் 
ஆகி யவளும் அதுவானால் தாய்த் தாய்க்கொண் 
டேகும் அளித்திவ் வுலகு . 


5 


NALADIYAR 


9 


Ch . 2. Youth Abides Not 

Age will come . Be wise early . 
11. " Grey eld will come, the wise remembering this 

renounce the world even in tender age ; but they 
who joy in youth , unstable , never free from fault, 
shall erewhile painfully rise up leaning on a staff . 1 

All is vanity . 
Severed are the ties of friendship ; minished are the 
pleasant ones ; love s bonds are loosened too ; then 
look within and say , what profit is there in this 
joyous life of thine ? The cry comes up as from a 
sinking ship ! 

2 


12 . 


Men are loath to give up bodily pleasures . 
13. Speech falters , they lean on a staff, and walk 

tottering, their teeth fall out ; yet , till the vessel 
( the body ) is scorned by all , they linger in the 
house , still indulging fond desires ; to these no way 
of safety opens out . 

3 
The cherished wife of your youth . 
14 . To men that cherish weak desire for her that s 

doomed to droop and fail, supporting her palsied 
limbs with a staff, and then to fall and pass away , 
what anguish comes , when she grasps in her hands 
the staff her mother held ! 

4 


Endless series of successive generations, 
15. My mother bare me , left me here, and went to seek 

her mother, who in the selfsame manner has gone 
in search ; and thus in ceaseless round goes on the 
mother - quest . Such is the grace this world affords ! 


10 


நாலடியார் 


பலியிடும் ஆடு இலையுண்டு மகிழ்வது போன்றது 

வாழ்வு . 
16. வெறி அயர் வெங்களத்து வேல்மகன் பாணி 

முறியார் நறுங்கண்ணி முன்னர்த் தயங்க 
மறிகுளகு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி 
அறிவுடை யாளர்கண் இல் . 


சா 


பழுத்த பழம் மட்டும் உதிராது . 

இளமையிலும் மனிதர் இறப்பர் . 
17. பனிபடு சோலைப் பயன்மர மெல்லாம் 

கனிஉதிர்ந்து வீழ்ந்தற் றிளமை - நனிபெரிதும் 
வேற்கண்ணள் என்றிவளை வெஃகன்மின் மற்றிவளும் 
கோற்கண்ண ளாகும் குனிந்து . 


உடல் நலம் மேலும்மேலும் மாறிவரும் . 

ஒரு நிலைமையில்லாதது . 
18. பருவம் எனைத்துள பல்லின்பால் ஏனை 

இருசிகையும் உண்டீரோ என்று - வரிசையால் 
உள் நாட்டம் கொள்ளப் படுதலால் யாக்கைக்கோள் 
எண்ணார் அறிவுடை யார் . 

அ 


நாளைக் கடத்தாது நல்வினைசெய் . 
19. மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் என்னாது 

கைத்துண்டாம் போழ்தே கரவா தறஞ்செய்ம்மின் 
முற்றி யிருந்த கனியொழியத் தீவளியால் 
நற்காய் உதிர்தலும் உண்டு . 


கூ 


தாய் அலறப் பிள்ளையைக் கூற்றுவன் கொல்கிறான் . 
20. ஆள் பார்த் துழலும் அருளில்கூற் றுண்மையால் 

தோள் கோப்புக் காலத்தால் கொண்டுய்ம்மின் - பீள் பிதுக்கிப் 
பிள்ளையைத் தாய் அலறக் கோடலால் மற்ற தன் 
கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று . 


க 0 


O 


NALADIYAR 


11 


The lamb before the sacrificer . 
16. The lamb in the ruddy slaughter -house will crop 

the fragrant shoots that dangle from the garland 
in the slayer s hand ; such transient gladness of the 
thoughtless , youthful hour is never found amid the 
wise . 

6 


Fruit only ripens to fall . Youth leads to decay . 
17. The sweet fruit from every tree that bears in the 

dewy grove must fall to earth . Thus youth decays. 
Desire not her whose eyes gleam bright as darts . 
Full soon she too will walk bent down , with a staff 
to aid her dim sight . 

7 
Constant anxieties about health , 
18. " How old are you ? How last your teeth ? and , 

Do you eat two courses yet ? men ask with kindly 
courtesy. By such close questions urged, the wise 
will learn to judge the body as a thing of nought. 8 

Against Procrastination . 
19. Say not , in after time we ll learn virtue, we re 

young ; but while wealth is yours conceal it not ; 
do virtuous deeds . When evil tempests rage , not 
the ripe fruit alone , but the unripe fruit s fair 
promise also falls. 


9 


The infant slain by death . 
20. Relentless death is roaming round, and eyes his 
man ! 

Tis true . Take up your wallet , scape 
betimes . He bears away the new - born babe , while 
the mother sorely laments . It is good to bear in 
mind his guile . 

10 


12 


நாலடியார் 


21 . 


ங . யாக்கை நிலையாமை 
வலிமையுடைய மன்னரும் மண்மேல் மடிவார் . 
மலைமிசைத் தோன்றும் மதியம்போல் யானைத் 
தலைமிசைக் கொண்ட குடையர்- நிலமிசைத் 
துஞ்சினார் என்றெடுத்துத் தூற்றப்பட் டாரல்லால் 
எஞ்சினார் இவ்வுலகத் தில் , 


க 


வாழ் நாள் பறந்தோடுகின்றது . மக்கட் பிறப்பிற்குரிய 

பயனை நாடுக . 
22. வாழ்நாட் கலகா வயங்கொளி மண்டிலம் 

வீழ்நாள் படாஅ தெழுதலால் - வாழ்நாள் 
உலவாமுன் ஒப்புர வாற்றுமின் யாரும் 
நிலவார் நிலமிசை மேல் , 


உ 


23 . 


உலகில் துன்பமும் இன்பமும் மாறிமாறி வரும் 
மன்றம் கறங்க மணப்பறை யாயின 
அன்றவர்க் காங்கே பிணப்பறையாய்ப்- பின்றை 
ஒலித்தலும் உண்டாம் என் றுய்ந்துபோம் ஆறே 
வலிக்குமாம் மாண்டார் மனம் . 


கூ 


இறந்தபின் பறை கொட்டும் இயல்பு . 
24. சென்றே எறிப ஒருகால் சிறுவரை 

நின்றே எறிப் பறையினை - நன்றேகாண் 
முக்காலைக் கொட்டினுள் மூடித்தீக் கொண்டெழுவர் 
செத்தாரைச் சாவார் சுமந்து . 


மக்கள் வாழ்வில் இன்பம் இல்லையென்று 

சாப்பறை சாற்றுகின்றது . 
25. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென் றலறப் ( டீண் 

பிணம்கொண்டு காட்டுய்ப்பார்க் கண்டும் - மணங்கொண் 
டுண்டுண்டுண் டென்னும் உணர்வினாற் சாற்றுமே 
டொண்டொண்டொ டென்னும் பறை . 

( ரு 


O 


NALADIYAR 


13 


Ch . 3. The Bodily Frame Endures Not 

Mighty kings die . 
21 . Even kings that rode on elephants beneath the 

state umbrella s shade , like the moon appearing 
over some hill , have had their names proclaimed 
on earth as dead ; -not any in this world have 
escaped. 

1 
Time is fleeting , use it . 
22. As the measure of your days the shining orb each 

day unfailing rises ; so before your joyous days have 
passed away , perform ye fitting deeds of grace ; 
for none abide on earth . 

2 


Mutability of earthly joys . 
23 . 

The marriage drums that sounded out in the festive 
hall , there and that very day have served for him 
as funeral drums ! Men of lofty minds will note 
that thus it haps , and will strive to gain the way to 
escape . 

3 
The funeral . 
24. They march and then strike once ! A little while 

they wait, then strike the drum a second time . 
Behold , how fine ! The third stroke sounds . 

They 
veil it, take the fire, and go forth the dying bear 
the dead ! 

4 
Death pours contempt on human joys . 
25 . To him , who , although he sees them bear the corpse 

to the burning ground , while friends in troops 
loudly lament , boldly asserts that wedded life is 
bliss on earth , the funeral drum speaks out , and 
mocks his vain utterance . 

5 


14 


நாலடியார் 


உயிர் பிரிந்தபின் உடம்பைப் போற்றுவது அறியாமை . 
26. நார்த்தொடுத் தீர்க்கிலென் நன்றாய்ந் தடக்கிலென் 

பார்த்துழிப் பெய்யிலென் பல்லோர் பழிக்கிலென் 
தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் 
கூத்தன் புறப்பட்டக் கால் . 


சு 


நீர்க்குமிழிபோல நில்லாது உடல் . 
27. படுமழை மொக்குளில் பல்காலும் தோன்றிக் 

கெடுமிதோர் யாக்கையென் றெண்ணித்- தடுமாற்றம் 
தீர்ப்பேம்யாம் என்றுணரும் திண்ணறி வாளரை 
நேர்ப்பார்யார் நீள் நிலத்தின் மேல் . 


எ 


மலையிற் படரும் மஞ்சுபோல் மறையும் உடல் . 
28. யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம்பெற்ற 

யாக்கையா லாய பயன்கொள்க யாக்கை 
மலையாடு மஞ்சுபோல் தோன்றிமற் றாங்கே 
நிலையாது நீத்து விடும் . 

அ 


புல் நுனிப் பனிபோல் உடல் வீழும் . 


29. புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி 

இன்னினியே செய்க அறவினை - இன்னினியே 
நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலறச் 
சென்றான் எனப்படுத லால் . 


சுற்றத்தார் சூழ்ந்த தொடர்பு நிலையன்று . 
30. கேளாதே வந்து கிளைகளாய் இல்தோன்றி 

வாளாதே போவரால் மாந்தர்கள் - வாளாதே 
சேக்கை மரன் ஒழியச் சேண் நீங்கு புள்போல 
யாக்கை தமர்க்கொழிய நீத்து . 


கா 


NALADIYAR 


15 


The dead body . 
26 . When the soul , that , taking its stand in this skin 

clad frame , has fully wrought its works and 
partaken of life s experiences , has gone forth , what 
matters it whether you attach ropes to the body 
and drag it away , or carefully bury it , or throw 
it aside in any place you light upon , or if many 
revile the departed ? 

6 
The body a bubble . 
27. Like a bubble , that in pelting rain appears full oft , 

and disappears , is this our frame. So sages have 
judged , steadfast in wisdom , and have decided to end 
this dubious strife . On this wide earth who equal 
these ? 

7 
The body like a cloud on the hillside . 
28. Those wbo ve gained and held fast by this well-knit 

frame ( a human body ) should take the gain the body 
they have gained is intended to yield . Like a cloud 
that wanders over the hills, the body here appears , 

and abiding not , departs leaving no trace behind. 8 
The body like dew on the tip of a blade of grass . 
29. Considering that all things are transient as the 

dew - drop on the tip of a blade of grass , now , now 
at once , do virtuous deeds ! Even now he stood , 
he sat , he fell , while his kindred cried aloud he 
died : such is man s history ! 

9 
All human relationships merely temporary . 
30 . Unasked men come, appear in the home as kinsmen , 

and then silently go . As the bird silently deserts 
the tree where its nest yet remains , and goes far 
off, so these leave but their body to their friends . 10 


16 


நாலடியார் 


அறன்வலி யுறுத்தல் 

பிச்சைக்காரர் பிறர்வாசல் நிற்பார் . 
31. அகத்தாரே வாழ்வார் என் றண்ணாந்து நோக்கிப் 

புகத்தாம் பெறாஅர் புறங்கடை பற்றி 
மிகத்தாம் வருந்தி இருப்பாரே மேலைத் 
தவத்தால் தவஞ்செய்யா தார் . 


க 


வாழ் நாள் கழியும் . வருந்தி அறம்செய் . 
32. ஆவாநாம் ஆக்கம் நசைஇ அறம்மறந்து 

போவாநாம் என்னாப் புலைநெஞ்சே - ஓவாது 
நின்றுஞற்றி வாழ்தி எனினும் நின் வாழ்நாள்கள் 
சென்றன செய்வ துரை . 


உ 


வினைப்பயன் துன்பமாய் விளைவது என்றறிக . 
33. வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய உயிரா 

மனத்தின் அழியுமாம் பேதை - நினைத்ததனைத் 
தொல்லைய தென்றுணர் வாரே தடுமாற்றத் 
தெல்லை இகந்தொருவு வார் . 


கூ 


பிறப்பின் பயன் அறத்தைப் புரிவதே . 
34. அரும்பெறல் யாக்கையைப் பெற்ற பயத்தால் 

பெரும்பயனும் ஆற்றவே கொள்க - கரும்பூர்ந்த 
சாறுபோல் சாலவும் பின்உதவி மற்ற தன் 
கோதுபோல் போகும் உடம்பு . 


ச 


அறப்பயன் அடைந்தோர் இறப்பதற்கு அஞ்சார் . 
35. கரும்பாட்டிக் கட்டி சிறுகாலைக் கொண்டார் 

துரும்பெழுந்து வேம்கால் துயராண் டுழவார் 
வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் 
வருங்கால் பரிவ திலர் . 


NALADIYAR 


17 


Ch . 4. The Might of Virtue 

The door closed . Too late . 
31. Yes, those within are blest , so saying , they look 

up , but obtain no entrance ; their place is at the 
outer gate . There will they suffer much , who thro 
lack of former penitence do no penance now . [ In 
a former state penance won for them a human 
shape . As men they have now failed . ] 

1 
What wilt thou do in the end thereof ? 
32 .. Say not , O silly soul , we will live desiring wealth 

and die forgetting virtue ! We ll say that ceaselessly 
toiling thou shalt live long ; but tell me , what wilt 

thou do when all thy happy days are over ? 2 
The wise accept the sorrows of life as retributive . 
33. When the fruit of deeds is come , the fool sighs 

heavily , and all his soul dies out ; but those who 
reflect and say , " Tis old desert , will pass beyond 
the bound of life s perplexity , and escape ( by 
devoting themselves to virtue ) . 

3 
Virtue is the gain . The body mere refuse . 
34. As the gain from the mortal frame now reached 

and which is so hard to reach - with all thy might 
lay hold of virtue s lasting good . As the juice 
expressed from the sugar - cane twill afterwards be 
thine aid , when the body goes like refuse flung 
away . 

4 
The same . The body only sapless stalks . 
35 . Those who have pressed the sugar -cane, and early 

taken the juice , when the refuse heaped up burns, 
will suffer no grief : 

those who have toiled and 
gained the fruit won from embodied existence will 
feel no pangs when death shall come. 

5 
2 


18 


நாலடியார் 


சாவு நெருங்கியது தருமம் புரிக . 
36. இன்று கொல் அன்று கொல் என்றுகொல் என்னாது 

பின்றையே நின்றது கூற்றமென் றெண்ணி 
ஒருவுமின் தீயவை ஒல்லும் வகையால் 
மருவுமின் மாண்டார் அறம் . 


37 . 


உயிர்கட்குறுதி நல்வினை ஒன்றே . 
மக்களா லாய பெரும்பயனும் ஆயுங்கால் 
எத்துணையும் ஆற்றப் பலவானால் - தொக்க 
உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகா தும்பர்க் 
கிடந்துண்ணப் பண்ணப் படும் . 


தக்கார்க்கு உதவுவது மிக்க பயன் விளைக்கும் . 
38. உறக்கும் துணையதோர் ஆலம்வித் தீண்டி 

இறப்ப நிழல்பயந் தா அங்கு - அறப்பயனும் 
தானசிறி தாயினும தக்கார்கைப் பட்டக்கால் 
வான் சிறிதாப் போர்த்து விடும் . 


அ 


வாழ் நாள் கழிவ துகண்டு வருந்துக . 


39. வைகலும் வைகல் வரக்கண்டும் அஃதுணரார் 

வைகலும் வைகலை வைகுமென் றின் புறுவர் 
வைகலும் வைகல் தம் வாழ்நாள்மேல் வைகுதல் 
வைகலை வைத்துணரா தார் . 


40 . 


இரந்துயிர் வாழ்வதை இழிவுஎன விடுக . 
மான அருங்கலம் நீக்கி இரவென்னும் 
ஈன இளிவினால் வாழ்வேன் மன் - ஈனத்தால் 
ஊட்டியக் கண்ணும் உறுதிசேர்ந் திவ்வுடம்பு 
நீட்டித்து நிற்கும் எனின் . 


க 0 


G 


NALADIYAR 


19 


sages teach . 


Death stands waiting behind you . Delay not ! 
36 . This day ? That day ? What day ? O question 

not the time ! Bethink you death stands behind you 
ever waiting ! Put from you every evil thing ; and 
with all your powers embrace the virtue which 

6 
Use the body to gain the world to come . 
37. When you examine closely the mighty gains to be 

acquired by birth in a human shape , if they seem 
manifold , perform not deeds which suit the body s 
frame alone , but deeds whose fruit is joy in the 
world to come ! 

7 
A benefit conferred by the worthy 

on the worthy . 
38 . The banyan seed , though it be minute as one might 

see in dreams, grows to a mighty tree of amplest 
shade ; so gifts from a virtuous hand , received by a 
worthy hand , though small , will hide the diminish d 
heavens . 

Days pass . 
39. Daily they see the passing day added to the sum of 

the days gone by , as a day that is spent from 
out the store of their days ; yet daily , as they see 
day dawn , they say joyously , This day will abide 
with us till the close of day . 

9 
Why should man maintain the perishable 

body by dishonourable begging ? 
40. Parting with honour s jewel I might still consent to 

live a suppliant s life of shame, if when maintained 
by such disgrace , this body could abide in strength 
and last for length of days . 

10 


8 


26 


நாலடியார் 


ரு . தூய்தன்மை 

Ch . 5. Impurity 
மேற்றோல் நீங்கினால் நாற்றமாம் உடம்பு . 
41. மாக்கேழ் மடநல்லாய் என்றாற்றும் சான்றவர் 

நோக்கார் கொல் நொய்யதோர் புக்கிலை - யாக்கைக்கோர் 
ஈச்சிற கன்னதோர் தோல் அறினும் வேண்டுமே 
காக்கை கடிவதோர் கோல் . 


Any slight wound may fester , and reduce 

the fairest form to a loathsome state . 
40 gentle maiden , fair and good ! These paragons 
that thus rave , know they not the heavenly home 
invisible ? Let a bit of skin be broken slight as 
an insect s wing , and you need the stick that drives 
away the crows ! 

1 


மாதர் உடல்கண்டு மயங்கல் ஆகாது . 
42. தோற்போர்வை மேலும் தொளை பலவாய்ப் பொய்ம்மறைக்கு 

மீப்போர்வை மாட்சித் துடம்பானால்- மீப்போர்வை 
பொய்ம் மறையாக் காமம் புகலாது மற்ற தனைப் 
பைம்மறியாப் பார்க்கப் படும் . 


The body s beauty only skin - deep . 
If the body which , with a covering of skin above, 
possesses many apertures , owes its beauty only 
to that outward cloak that veils the false ( the inner 
foulness ), then is it fitting to say no word of lustful 
desire which hides the false from itself by the 
covering veil , but to regard that body as 
undeveloped embryo . 

2 
* ( பாடம் ) துச்சிலை . 


an 


NALADIYAR 


21 


ஒப்பனையால் உடல் அழுக்கு நீங்காது . 
43. தக்கோலம் தின்று தலைநிறையப் பூச்சூடிப் 

பொய்க்கோலம் செய்ய ஒழியுமே - எக்காலும் 
உண்டி வினையுள் உறைக்கும் எனப்பெரியோர் 
கண்டுகை விட்ட மயல் . 


Outward adornment is not inward purification . 

Will impurity ever cease from the worthless body 
which the great have abandoned , knowing it to be 
reeking with odours from processes connected with 
nutrition , though aromatics be chewed , the head 
covered with garlands , and the body adorned with 
false splendour ? 


3 


கற்றோர் பெண்களின் கண்கண்டு மயங்கார் . 


44. தெண்ணீர்க் குவளை பொருகயல் வேல் என்று 

கண்ணில் புன் மாக்கள் கவற்ற விடுவெனோ 
உண்ணீர் களைந்தக்கால் நுங்குசூன் றிட்டன்ன 
கண்ணீர்மை கண்டொழுகு வேன் . 


Female eyes shall not bewilder me ! 


or the 


Shall I abandon ( my ascetic purpose ) because blind , 
low men worry me , saying ( that woman s 

eye 

is 
like) the water - lily in the clear stream , or 
warring carp , or a javelin ? I will pursue my 
virtuous way as having seen ( that ) the eye s real 
nature ( is ) , like ( that of ) the palm - tree fruit ( which 
is ) scooped out , after the water has been drained 
off ! 

4 


22 


நாலடியார் 


மங்கையர் பல்லெழிலில் மயங்குவர் அறிவிலார் . 
45. முல்லை முகைமுறுவல் முத்தென் றிவைபிதற்றும் 

கல்லாப்புன் மாக்கள் கவற்ற விடுவெனோ 
எல்லாருங் காணப் புறங்காட்டு திர்ந்துக்க 
பல்லென்பு கண்டொழுகு வேன் . 


The beauty of women s teeth shall 

not bewilder me . 
Though worthless men untaught should fret my 
soul and rave of teeth like jasmine buds and pearls, 
shall I forego my fixed resolve , who have seen in 
the burning ground those bones - the fallen teeth 
strewn round for all to see ? 

5 


குடர் முதல் உறுப்புக்கள் கூடியது உடம்பு . 
46. குடரும் கொழுவும் குருதியும் என்புக் 

தொடரும் நரம்பொடு தோலும் - இடையிடையே 
வைத்த தடியும் வழும்புமாம் மற்றிவற்றுள் 
எத்திறத்தாள் ஈர்ங்கோதை யாள் . 

. 


( This vile body . 
( The body ) is entrails , and marrow , and blood , and 
bone , and connecting tendons , and skin , and here 
and there flesh interposed , and fat . In the midst 
of these , what sort of a being is she who wears the 
fresh garlands ? 

6 


மங்கையர் மேல் அழகு மையலை விளைக்கும் . 
47. ஊறி உவர்த்தக்க ஒன்பது வாய்ப்புலனும் 

கோதிக் குழம்பலைக்கும் கும்பத்தைப் - பேதை 
பெருந்தோளி பெய்வளாய் என்னுமீப் போர்த்த 
கருந்தோலால் கண்விளக்கப் பட்டு . 


NALADIYAR 


23 


The body disgusting . 
The fool will address the earthen pot ( the body) , 
from which defilement cozes , which from nine 
disgusting outlets scatters pollution , and in which 
slimy liquids move to and fro , - and say , 0 thou 
of the rounded arms, Othou with armlets 
decked , - because it is made bright to his eyes by 
a covering of black skin . 

7 
சந்தனம் பூ உடல் சார்த்தினும் பயனிலை . 
48. பண்டம் அறியார் படுசாந்தும் கோதையும் 

* கொண்டுபா ராட்டுவார் கண்டிலர்கொல் - மண்டிப் 
பெடைச்சேவல் வன்கழுகு பேர்த்திட்டுக் குத்தும் 
முடைச்சாகா டச்சிற் றுழி . 

The body a prey to corruption . 
They know not what the body is ; with sandal paste 
and flowers they make it fine. Have 

Have they not 
seen , I pray, the vultures and their mates in flocks 
with busy beaks devour the body foul when the 
chariot - axle is snapt ? 

8 
வாழ்வின் இழிவை மண்டையோடு காட்டும் . 
49. கழிந்தார் இடுதலை கண்டார்நெஞ் சுட்கக் 

குழிந்தாழ்ந்த கண்ணவாய்த் தோன்றி ஒழிந்தாரைப் 
போற்றி நெறிநின்மின் இற்றி தன் பண்பென்று 
சாற்றுங்கொல் சாலச் சிரித்து . 

The eyeless skulls teach . 
The skulls of the dead , at the sight of which the 
gazer fears , with deep cavernous eyes appear , 
and grinning say to those who still survive, Guard 
well ! In virtue s 

In virtue s path stand fast . This is the 
body s grace and worth . 

9 
( பாடம் ) கண்டு . குத்தன் . 


24 


நாலடியார் 


இடுகாட்டு வெண்டலை நம் இறுமாப்பு நீக்கும் . 
50. உயிர்போயார் வெண்டலை உட்கச் சிரித்துச் 

செயிர் தீர்க்கும் செம்மாப் பவரைச்- செயிர் தீர்ந்தார் 
கண்டிற் றி தன்வண்ணம் என்பதனால் தம்மையோர் 
பண்டத்துள் வைப்ப திலர் . 

The sight of the skulls cures pride . 
The skulls of the dead , grinning so as to excite 
disgust, cure the vain lovers of life of their folly . 
Those who are cured of this folly , seeing ( the skulls 
in the burning ground ) , say such is this body, 
and so value themselves as nothing. 

10 


. 


. 

துறவு 
Ch . 6 . Renunciation 

தவத்தின் முன் பாவம் நில்லாது . 
51. விளக்குப் புக இருள் மாய்ந்தாங் கொருவன் 

தவத்தின் முன் நில்லா தாம் பாவம் - விளக்குநெய் 
தேய்விடத்துச் சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை 
தீர்விடத்து நிற்குமாம் தீது . 


Penitence puts sin to flight . 
As when a lamp enters darkness dies , so sin stands 
not before man s penitence . As , when in a lamp 
the oil wastes , darkness rushes in , so evil takes its 
stand where deeds of virtue cease . 

1 


கணிதம் இலக்கணம் கற்பதிற்பயனில்லை . கடமை செய்க . 
52. நிலையாமை நோய்மூப்புச் சாக்காடென் றெண்ணித் 

தலையாயார் தங்கருமஞ் செய்வார் - தொலைவில்லாச் 
சத்தமும் சோதிடமும் என்றாங் கிவைபிதற்றும் 
பித்தரின் பேதையார் இல் . 


NALADIYAR 


25 


Put away useless studies . 
The chief of men reflect on change , disease , old age , 
and death , and do their needful work . 

. Those 
who raving teach the endless round of sevenfold 
science , and the lore of stars , are maddest of the 
foolish throng . 

2 


எல்லாப் பொருள்களும் நில்லா வுலகில் . 
53. இல்லம் இளமை எழில்வனப்பு மீக்கூற்றம் 

செல்வம் வலி என் றிவையெல்லாம் - மெல்ல 
நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் 
தலையாயார் தாம்உய்யக் கொண்டு . 


Renunciation at once . 
The chief of men in quiet thought discern how 
house , and youth , and beauty s grace , and high 
estate, and wealth , and strength , all pass away ; 
and thus , to save themselves , prolonging not the 
time , renounce all these . 

3 


துன்பவாழ்வு இதுவென்று துறப்பர் மேலோர் . 
54. துன்பம் பல நாள் உழந்தும் ஒருநாளை 

இன்பமே காமுறுவர் ஏழையார் - இன்பம் 
இடைதெரிந் தின்னாமை நோக்கி மனையா 
றடைவொழிந்தார் ஆன்றமைந் தார் . 


Pleasure and pain . 
Though wretched men suffer afflictions many a day, 
yet one day s delight they eagerly desire . The 
men of calm and full wisdom , in pleasure s core 
see pain , and quit the pleasant household paths . 4 


26 


நாலடியார் 


மூப்புநோய் வருவதன் முன் துறவு பேணுக . 
55. கொனனே கழிந்தன் றிளமையும் இன்னே 

பிணியொடு மூப்பும் வருமால் - துணிவொன்றி 
என்னொடு சூழா தெழுநெஞ்சே போதியோ 
நன்னெறி சேர நமக்கு . 


Unreflecting soul , why not seek 

the way of peace ? 
In vain is my youth spent . Even now disease and 
old age will come. O soul ! be bold ; wrangle no 
more with me , but rise ! Wilt thou not go where 
both thou and I may gain virtue s path ? 

5 


56 . 


வறுமை குறித்தேனும் துறவு கொள்க . 
மாண்ட குணத்தொடு மக்கட்பே றில்லெனினும் 
பூண்டான் கழித்தற் கருமையால் -- பூண்ட 
மிடி என்னும் காரணத்தின் மேன்முறைக் கண்ணே 
கடி என்றார் கற்றறிந் தார் . 


6 


Marriage to be dreaded . 
Though your wife possess no excellence and bear 
no child , it is hard to get rid of the marriage bond . 
For this cause since he who weds puts sorrow 
on , in olden days the learned made marriage a 
synonym of dread . 

துன்பம் பொறுத்துத் துறவு மேற்கொள்க . 
57. ஊக்கித்தாம் கொண்ட விரதங்கள் உள்ளுடையத் 

தாக்கருந் துன்பங்கள் தாம் தலை வந்தக்கால் 
நீக்கி நிறூஉம் உரவோரே நல்லொழுக்கம் 
காக்கும் திருவத் தவர் . 


NALADIYAR 


27 


Patience and perseverance . 
When troubles arise , hard to resist , to cause them 
to break the vows which their lofty spirits have 
pledged , the men of power set griefs aside , and 
firmly fix their souls in right . These are the 
blessed , guarding decorum s rule. 

7 


தம்மை இகழ்ந்தாலும் பொறுப்பது தான் தவம் . 
58. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்ப தன்றிமற் 

றெம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் உம்மை 
எரிவாய் நிரயத்து வீழ்வர்கொல் என்று 
பரிவதூஉம் சான்றோர் கடன் . 


Forbearance and pity for evil - doers . 
To bear with those that speak contemptuous words ; 
yea , more , to say , Ah , will these sink in the other 
world to hell , the place of fire, as fruit of their 
contemptuous words ; and to grieve , is duty of the 
perfect man . 

8 


ஐம்புலன் அடக்கினோர் முத்தியை யடைவார் . 
59. மெய்வாய்கண் மூக்குச் செவியெனப் பேர்பெற்ற 

ஐவாய வேட்கை அவாவினைக் - கைவாய் 
கலங்காமற் காத்துய்க்கும் ஆற்ற லுடையான் 
விலங்காது வீடு பெறும் . 


Repression of sensuous emotions . 
He who undisturbed , in the ordered way of right , 
has 

power to guard and guide the desires and lusts 
that find entrance by the five sense - gates , called 
body , mouth , eye , nose , and ear -- unfailing shall 
gain release . 

9 


28 


நாலடியார் 


துன்பங் கண்டு துறப்பார் மேலோர் . 
60. துன்பமே மீதூரக் கண்டும் துறவுள்ளார் 

இன்பமே காமுறுவர் ஏழையார் - இன்பம் 
இசைதொறும் மற்ற தன் இன்னாமை நோக்கிப் 
பசைதல் பரியா தாம் மேல் . 

The bitter pleasures of life . 
Though wretched men behold afflictions urge and 
press, renunciation is not in their thoughts ; delight 
they eagerly desire . The great in every joy behold 
its pain , and seek it not . 

10 


எ . சினமின்மை 
Ch . 7. The Absence of Anger : Meekness 

மதித்தாலும் இகழ்ந்தாலும் மனங்கொள்ளார் மேலோர் . 
61. மதித்திறப் பாரும் இறக்க மதியா 

மிதித்திறப் பாரும் இறக்க - மிதித்தேறி 
ஈயும் தலைமேல் இருத்தலால் அஃதறிவார் 
காயும் கதமின்மை நன்று . 
Disregard of the esteem or disesteem of men . 
Who pass esteeming us , let them pass on ! And 
those who contemn and trample on us as they 
pass , let them too pass on ! If even a fly ( especially 
unclean ) should climb , trampling on their head, it 
is well that the wise who know its worth , should 
feel no wrath . 

1 


கோபம் வரினும் பொறுமை கொள்க . 
62. தண்டாச் சிறப்பின் தம் இன்னுயிரைத் தாங்காது 

கண்டுழி யெல்லாம் துறப்பவோ- மண்டி 
அடிபெயரா தாற்ற இளிவந்த போழ்தின் 
முடிகிற்கும் உள்ளத் தவர் . 


NALADIYAR 


29 


Resolute men bear meekly the evils of life . 
Although disgraces throng thickly , and may not be 
repulsed , will those whose minds are set upon 
finishing the work begun , renounce sweet life s 
unfailing worth in their impatience , whenever they 
see ( evils ) ? 

2 


63 . 


பழித்துரைப்போரையும் பழியார் அறிஞர் . 
காவா தொருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் 
ஓவாதே தன்னைச் சுடு தலால் -- ஓவாதே 
ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் 
காய்ந்தமைந்த சொல்லார் கறுத்து . 


Rashness in speech hurts one s self . 
If a man open his mouth and speak unguarded 
words , his words will ceaselessly burn his soul . 
The wise who ceaselessly hear , and ponder well 
and calmly , even in their wrath , will never give 
utterance to words of fire . 

3 


கீழ்மக்கள் கோபம் மேன்மேற் கிளர்ந்து எழும் . 
64. நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் 

வேர்த்து வெகுளார் விழுமியோர் - ஓர்த்ததனை 
உள்ளத்தான் உள்ளி உரைத்துராய் ஊர்கேட்பத் 
துள்ளித்தூண் முட்டுமாம் கீழ் 

The good man s meekness . 

The low man s ungoverned fury . 
When men who are beneath them confront them , 
and speak unseemly words, the excellent wax not 
hot with anger . 

The base man will brood over it . 
chafe and rave for all the town to hear , and 
leap , and dash his head against a post . 

4 


30 


நாலடியார் 


இளையான் அடக்கம் , இல்லான் கொடை , வலியவன் 

பொறுமை மூன்றும் சிறந்தன . 
65. இளையான் அடக்கம் அடக்கம் கிளை பொருள் 

இல்லான் கொடையே கொடைப்பயன் - எல்லாம் 
ஒறுக்கும் மதுகை உரனுடை யாளன் 
பொறுக்கும் பொறையே பொறை . 


Self - restraint in youth , gifts from the poor , 
and forbearance in the mighty are excellent. 
The young man s self -restraint is self - restraint . 
The gift of him who owns no stores of wealth is 
gift indeed . When man has means and might to 
punish every fault , if he forbear , call him the 
patient man . 

5 


கீழ்மக்கள் பழிப்பினும் மேன்மக்கள் பொறுப்பர் . 
66. கல் எறிந் தன்ன கயவர்வாய் இன்னாச்சொல் 

எல்லாருங் காணப் பொறுத்துய்ப்பர் - ஒல்லை 
இடுநீற்றால் பை அவிந்த நாகம் போல் தத்தம் 
குடிமையான் வாதிக்கப் பட்டு , 


Noble instinct restrains . 
As stones the base shower down their bitter words : 
the noble bear , in sight of all , and let them pass , 
by sense of noble worth constrained : like serpent s 
crest at once by touch of sacred ash subdued . 6 


பிறர்க்குத் துன்பம் புரியார் பெரியார் . 
67. மாற்றாராய் நின்று தம் மாறேற்பார்க் கேலாமை 

ஆற்றாமை என்னார் அறிவுடையார் - ஆற்றாமை 
நேர்த்தின்னா மற்றவர் செய்தக்கால் தாம் அவரைப் 
பேர்த்தின்னா செய்யாமை நன்று . 


NALADIYAR 


31 


Return not evil for evil . 
When men stand forth as our enemies, and would 
begin the conflict, to decline the strife is not , 
in the language of the wise , lack of power . Even 
when men have confronted and done us intolerable 
evils , it is good not to do them evil in return . 7 


சான்றோர் கோபம் தானே தணியும் . 
68. நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி 

கடுங்காலம் இன்றிப் பாக்கும் - அடுங்காலை 
நீர்கொண்ட வெப்பம் போல் தானே தணியுமே 
சீர்கொண்ட சான்றோர் சினம் . 


The wrath of the base never expends itself . 

That of the good of itself dies out . 
Long time though base men s wrath run on , it 
spreads abroad , and knows no time when heat is 
spent ; as the heat of water , when boiled at cooking 
time , itself grows cool , the ire of perfect men of 
worth abates . 

8 


நற்குடிப் பிறந்தோர் நன்மையே செய்வார் . 
69. உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கண் 

அபகாரம் ஆற்றச் செயினும் - உபகாரம் 
தாஞ்செய்வ தல்லால் தவற்றினால் தீங்கூக்கல் 
வான்தோய் குடிப்பிறந்தார்க் கில் 
It is not the way of the noble to do evil 

to those who injure them . 
Though men think not of good received , and do 
much ill to men of family whose fame has touched 
the sky , these still do good ; nor are they wont , 
provoked by faults , to render evil to the thankless 

9 


ones .. 


32 


நாலடியார் 


மேன்மக்கள் வாயில் தாழ்ந்தசொல் வெளிப்படா . 
70. கூர்த்து நாய் கௌவிக் கொளக்கண்டும் தம்வாயால் 

பேர்த்து நாய் கௌவினார் ஈங்கில்லை - நீர்த்தன்றிக் 
கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்கால் சொல்பவோ 
மேன்மக்கள் தம்வாயால் மீட்டு . 

Return not railing for railing . 
Though a dog , in rage , should lay hold of them , 

, 
there are none in the world who , in return , would 
lay hold of it with their mouth ; and thus , when 
low men speak , not what is fitting , but low words , 
will high - minded men , in reply , utter such words 
with their mouth ? 

10 


அ . பொறையுடைமை 

Ch . 8. Patience 

அறிவிலாரோடு உரையாடுதல் தீது . 
71. கோதை யருவிக் குளிர்வரை நன்னாட ! 

பேதையோ டியாதும் உரையற்க - பேதை 
உரைப்பிற் சிதைந்துரைக்கும் ஒல்லும் வகையான் 
வழுக்கிக் கழிதலே நன்று . 

Don t argue with the foolish . 
Lord of the pleasant land , where down the cool 
mountains the streams fall as garlands With a 
fool hold no converse . If you speak with him , in 
replying he will pervert your words. To slip away 
from him as best you can is well . 

1 
பொல்லாருரையையும் பொறுப்பதே பெருமை . 
72. நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் மற்றது 

தாரித் திருத்தல் தகுதியற்றோரும் 
புகழ்மையாக் கொள்ளாது பொங்குநீர் ஞாலம் 
சமழ்மையாக் கொண்டு விடும் . 


NALADIYAR 


33 . 


Insults from inferiors . 
When persons not our equals say unfitting things, 
to bear and to be still is worthy conduct . The 
world girt by foaming waters regards not a contrary 
course as praise - worthy , but as discreditable . 2 


அன்பர் கடுஞ்சொல்லும் நன்மை பயக்கும் . 
73. காதலார் சொல்லுங் கடுஞ்சொல் , உவந்துரைக்கும் 

ஏதிலார் இன்சொலின் தீதாமோ - போதெலாம் 
மாதர்வண் டார்க்கும் மலிகடல் தண்சேர்ப்ப ! 
ஆவ தறிவார்ப் பெறின் . 
Harsh words of those who love are better 

than complaisant words of foes . 
Lord of the swelling sea s cool shore , where bright 
insects hum around every flower ! - Are severe 
words from loving lips harder to bear , if men can 
only rightly estimate their result , than pleasant 
words that strangers courteously speak ? 

3 . 


நன்மை செய்வோன் எந்நாளும் மகிழ்வான் . 
74. அறிவ தறிந்தடங்கி அஞ்சுவ தஞ்சி 

உறுவ துலகுவப்பச் செய்து - பெறுவதனால் 
இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றுந் 
துன்புற்று வாழ்தல் அரிது . 
The thoroughly disciplined and contented 

man is happy . 
Those who know what should be known , and rule 
themselves thereby ; who fear what should be 
feared ; who use all their faculties to bless the 
world ; and whose nature rejoices in all good gained : 
are for ever free from woes . 

4 


3 


34 


நாலடியார் 


வேற்றுமை நட்பைத் தூற்றது விடுக . 
75. வேற்றுமை யின்றிக் கலந்திருவர் நட்டக்கால் 

தேற்றா வொழுக்கம் ஒருவன் கண் உண்டாயின் 
ஆற்றுந் துணையும் பொறுக்க ; பொறானாயின் 
தூற்றாதே தூர விடல் . 
If a friend act doubtfully , forgive or 

quietly withdraw . 
When two with strict accord unite in friendship s 
bond, if one betray the other s confidence by unkind 
act , this latter should endure as best he may . And 
if he can t endure , he should not divulge it , but 
withdraw himself . 

5 


மன்பம் செய்யினும் நண்பனை விடாதே . 
76. இன்னா செயினும் இனிய ஒழிகென்று 

தன்னையே தான் நோவின் அல்லது துன்னிக் 
கலந்தாரைக் கைவிடுதல் , கானக நாட ! 
விலங்கிற்கும் விள்ளல் அரிது . 
If a friend do evil to you , think it good , 
refrain from anger and blame yourself ; 

but never forsake him . 
Lord of the woodlands ! Separation is hard even 
to beasts ; therefore if friends do things that are 
unpleasant, think them pleasant , bid yourself cease 
(from wrath ) , and blame yourself alone ; but forsake 
not those that have been joined to you in the 
intimacy of friendship . 

6 
பெரியோர் நட்பிற் பிழை பொறுப்பவரே . 
77. பெரியார் பெருநட்புக் கோடல் தாம் செய்த 

அரிய பொறுப்ப என் றன்றோ - அரியரோ 
ஒல் என் அருவி உயர்வரை நன்னாட ! 
நல்லசெய் வார்க்குத் தமர் . 


NALADIYAR 


35 


Forbearance cements friendship . 
Is not the reason why the close friendship of the 
great is sought, that they will bear even with faults 
hard to endure ? Lord of the good land of high 
mountains with resounding waterfalls ! -to good 
people are intimate friends rare ? 

7 


DO 


குறை நீக்குவோரிடம் குறைபாடு கூறுக . 
78. வற்றிமற் றாற்றப் பசிப்பினும் பண்பிலார்க் 

கற்றம் அறிய உரையற்க - அற்றம் 
மறைக்குந் துணையார்க் குரைப்பவே தம்மைத் 
துறக்குந் துணிவிலா தார் . 

Bear want .. 
Though sore wasted with hunger , let not men tell 
out their destitution to ungracious churls . Those 
indeed who lack resolution to deny themselves may 
tell their wants to those who are able and willing 
to save them from destitution . 

இன்பமே வரினும் இழிசெயல் ஒழிக்க . 
79. இன்பம் பயந்தாங் கிழிவு தலைவரினும் 

இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க- இன்பம் 
ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட ! 
பழியாகா ஆறே தலை . 
Forsake pleasure that brings disgrace . 

To avoid guilt is the chief matter . 
Although shameful things may present themselves 
as things that yield pleasure , flee from that 
pleasure s side ! Though thou couldst see pleasures 
that cease not soon , Lord of the land of fountains 
high ! -- the guiltless way is best . 

9 


36 


நாலடியார் 


பொய்யுரை , பிறர்க்குக் கேடுசெய்தல் , தகவிலார் 

இடத்து உண்ணல் செய்யத் தகாதன . 
80. தான் கெடினும் தக்கார்கே டெண்ணற்க தன் உடம்பின் 

ஊன்கெடினும் உண்ணார்கைத் துண்ணற்க - வான்கவிந்த 
வையகம் எல்லாம் பெறினும் உரையற்க 
பொய்யோ டிடைமிடைந்த சொல் . 


Never desire evil , nor eat with improper 

persons , nor lie . 
Though ruin seize you , plan not ruin to the just ! 
Though body s flesh should waste , eat not from 
hands unfit ! Though the whole earth o er - arched 
by heaven accrue as gain , never speak word with 
falsehood mixed ! 


10 


வ . 


பிறர்மனை நயவாமை 
Ch . 9. The Not Desiring Other Men s Wives 

அயலார் மனைவியை அறிஞர் விரும்பார் . 
81. அச்சம் பெரிதால் , அதற்கின்பம் சிற்றளவால் 

நிச்சம் நினையுங்காற் கோக்கொலையால் , நிச்சலும் 
கும்பிக்கே கூர்த்த வினையால் , பிறன் தாரம் 
நம்பற்க நாணுடை யார் . 


Against adultery. 
The fear it brings is great ; its pleasure is brief ; 
each day if it is divulged death threatens by the 
king s decree ; and ever it is a deed that tends to 
the pains of hell ; O shamefast men , desire not your 
neighbour s wife. 

1 


NALADIYAR 


37 


அயல்மனை விரும்பினால் அச்சம் பகை 

பழி பாவம் சேரும் . 
82. அறம்புகழ் கேண்மை பெருமை இந் நான்கும் 

பிறன் தாரம் நச்சுவார்ச் சேரா- பிறன் தாரம் 
நச்சுவார்ச் சேரும் பகைபழி பாவம் என் 
றச்சத்தோ டிந்தாற் பொருள் . 


The sinner forfeits much , and incurs much . 
Virtue , praise , friendship , greatness , all these 
four draw not anigh the men who covet their 
neighbour s wife . Hatred , disgrace and guilt , with 
fear , these four possessions a bide with men who 
covet their neighbour s wife . 

2 


அயல்மனை விருப்பம் எப்போதும் அச்சம் ஆம் . 
83. புக்க விடத்தச்சம் போ தரும் போதச்சம் 

துய்க்கு மிடத்தச்சம் தோன்றாமற் காப்பச்சம் 
எக்காலும் அச்சம் தருமால் எவன்கொலோ 
உட்கான் பிறன் இல் புகல் . 


Fear on every side . 
In entering in there s fear ; in home returning 
fear ; during enjoyment is fear ; in guarding the 
secret is fear ; it evermore brings fear : why shuns 
he not with dread the entrance of neighbour s 
house ? 

3 


பிறர்மனை விரும்பினால் பெருந்துன்பம் விளையும் . 
84. காணின் குடிப்பழியாம் கையுறின் கால் குறையும் 

ஆணின்மை செய்யுங்கால் அச்சமாம் - நீள்நிரயத் 
துன்பம் பயக்குமால் ; துச்சாரி ! நீ கண்ட 
இன்பம் எனக்கெனைத்தால் கூறு . 


38 


நாலடியார் 


The way of transgressors is hard . 
If any one see , disgrace lights on the house ; if any 
hand should seize , leg s maimed ; in the doing 
of the shameful deed is dread ; it yields as fruit 
vast hell s affiction : tell me , O profligate, what 
measure of delight is thine ? 

4 


பிறர்மனை விழைந்தோர் பேடியாய்ப் பிறப்பார் . 
85. செம்மையொன் றின்றிச் சிறியா ரினத்தராய்க் 

கொம்மை வரிமுலையாள் தோள் மரீஇ - உம்மை 
வலியாற் பிறர்மனைமேற் சென்றாரே இம்மை 
அலியாகி ஆடி உண் பார் . 

. 
Punishment of ravishers . 
Those who , in a former state , without any regard 
to right , becoming associates of the mean , enjoyed 
the embraces of beautiful women , and by violence 
approached their neighbour s wife , in this state will 
become eunuchs , and dancing shall earn their bread . 

அயல்மனை விரும்புவது நல்லறம் ஆமோ ? 
86. பல்லார் அறியப் பறையறைந்து நாள் கேட்டுக் 

கல்யாணம் செய்து கடிப்புக்க - மெல்லியல் 
காதல் மனையாளும் இல்லாளா என் ஒருவன் 
ஏதில் மனையாளை நோக்கு . 


Why should a man who has his own wife 

look at his neighbour s ? 
While his loving wife dwells in his home , the 
tender one whom he espoused , - seeking ( out an 
auspicious ) day , and sounding the drum , for many 
folks to know , and whom he guards as his own , 
what means a man s glance at another s wife ? 6 


C 


NALADIYAR 


39 


பிறர்மனை விரும்புதல் பேதையின் செயலே . 
87. அம்பல் அயல் எடுப்ப அஞ்சித் தமர்பரீஇ 

வம்பலன் பெண்மரீஇ மைந்துற்று - நம்பும் 
நிலைமை இல் நெஞ்சத்தான் துப்புரவு பாம்பின் 
தலைநக்கி யன்ன துடைத்து . 

Pleasure dearly purchased . 
The enjoyment of the man of unstable heart, who 
under the influence of infatuation , approaches his 
neighbour s wife and sets his affections upon her , 
while neighbours spread abroad his guilt , and 
kinsmen dread and mourn , is like ( that of the 
person who takes pleasure in ) licking a serpent s 
head . 

7 


அறிஞர் காமம் அகத்துள் அடங்கும் . 
88. பரவா வெளிப்படா பல்லோர்கண் தங்கா 

உரவோர்கண் காமநோய் ஓஓ கொடிதே ; 
விரவாருள் நாணுப் படல் அஞ்சி யாதும் 
உரையாதுள் ஆறி விடும் . 
The passions of virtuous men 

are under control . 
The disease of lust in men mighty ( in wisdom ) 
gains not ascendancy , is not revealed , does not 
remain fixed on many objects. 

0 ! it is a cruel conflict ; but fearing to incur 
shame in the midst of their foes , they say nothing 
about it , and it is extinguished within them . 8 

அகம்சுடும் காமம் அதனாற் கொடியது . 
89. அம்பும் அழலும் அவிர்கதிர் ஞாயிறும் 

வெம்பிச் சுடினும் புறம் சுடும் - வெம்பிக் 
கவற்றி மனத்தைச் சுடு தலாற் காமம் 
அவற்றினும் அஞ்சப் படும் 


40 


நாலடியார் 


90 . 


Lust the most deadly enemy . 
Arrow and fire and sun with glistening rays may 
rage and burn ; but these burn the outer man 
alone . Lust rages and distracts and burns the 
mind , and is more to be feared than they . 

9 
தீயினும் கொடியது காமம் என்று எண்ணுக. 
ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு 
நீருள் குளித்தும் உயலாகும் - நீருள் 
குளிப்பினும் காமம் சுடுமே குன் றேறி 
ஒளிப்பினும் காமம் சுடும் . 

Fire and lust .. 
From the ruddy fire that fiercely rises in the village 
you may scape by bathing in water . Although 
you bathe in water , lust will burn ; and though you 
climb the hill and hide you there , still lust will 
burn ! 

10 


க . 


நகை 


Ch . 10. Liberality 
கொடை மேலுலகில் இன்பமும் கொடுக்கும் . 
91. இல்லா இடத்தும் இயைந்த அளவினால் 

உள்ள இடம்போல் பெரிதுவந்து - மெல்லக் 
கொடையொடு பட்ட குணனுடை மாந்தர்க் 
கடையாவாம் ஆண்டைக் கதவு . 
Unchilled by adversity the good do good : 

heaven s gate is open to them . 
Even in their adverse hour , up to the measure of 
their means , as in the prosperous times , with large 
rejoicing heart to give is their nature still . To 
such good men heaven s gate is never closed . 1 


NALADIYAR 


41 


மூப்புப் பிணிவருமுன் பகுத் துண்ணுக. 
92. முன்னரே சாநாள் முனி தக்க மூப்புள 

பின்னரும் பீடழிக்கும் நோயுள - கொன்னே 
பரவன்மின் பற்றன்மின் பாத்துண்மின் யாதுங் 
கரவன்மின் கைத்துண்டாம் போழ்து . 


Death , old age , disease stand round . Give ! 
Before ( you ) are death s day and age detestable ; 
behind is disease that humbles pride . Discursive 
thoughts indulge not . Cling not to earth . Eat , 
sharing food ; hide not your powers while wealth 
is in your hand . 

2 


செல்வத்தைத் துய்த்தலும் கொடுத்தலும் சிறப்பாம் . 
93. நடுக்குற்றுத் தற்சேர்ந்தார் துன்பந் துடையார் 

கொடுத்துத்தான் துய்ப்பினும் ஈண்டுங்கால் ஈண்டும் 
இடுக்குற்றுப் பற்றினும் நில்லாது செல்வம் 
விடுக்கும் வினையுலந்தக் கால் . 


It is useless saving : fate gives and takes away . 

Through dread of want they do not relieve the 
woes of men who as suppliants draw near ! Yet 
although men enjoy and give , wealth grows in 
growing time : cling to it , and yet it flies when 
former deeds that brought wealth have lost their 
power . 

3 


இயல்வது கொடுத்தலே ஏற்றவாழ் வாகும் . 
94. இம்மி அரிசித் துணையானும் வைகலும் 

நும்மில் இயைவ கொடுத்துண்மின் - உம்மைக் 
கொடாஅ தவரென்பர் குண்டுநீர் வையத் 
தடாஅ அடுப்பி னவர் . 


42 


நாலடியார் 


Give according to your power . 
Daily having given somewhat , though but the 
fraction of a grain of rice , according to your ability , 
eat ye ( your own food ) . 

Those who gave not in that world , men say , 
on this earth girt by deep waters are those on 
whose hearth nothing is cooked . 

4 
இரவாமை கொடையினும் இருமடங்கு நல்லது . 
95. மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவர்க் 

குறுமா றியைவ கொடுத்தல் - வறுமையால் 
ஈதல் இசையா தெனினும் இரவாமை 
ஈதல் இரட்டி யுறும் . 
Do charity for the sake of this world 

and the future ; and beg not . 
Regarding the other world and this world , give to 
any suppliant , in fitting way , according to your 
ability . And if on account of poverty giving is not 
possible , yet refraining from begging is twice as 
meritorious as giving . 

5 


பகுத்துண்டு வாழ்வதே பயனுடைய வாழ்வு . 
96. நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோட் புக்க 

படுபனை அன்னர் பலர்நச்ச வாழ்வார் 
குடிகொழுத்தக் கண்ணுங் கொடுத்துண்ணா மாக்கள் 
இடுகாட்டுள் ஏற்றைப் பனை . 

The fertile and sterile palms . 
Those who live desired of many are as a fertile 
palm entered in the altar s enclosure , in midmost 
of the town . Those who , even when their house 
grows great , give not before they eat , are like the 
sterile palm in the burning ground. 

6 


NALADIYAR 


43 


உயர்ந்தோர் உதவியால் உலகம் நிலைபெறும் . 
97. பெயற்பால் மழை பெய்யாக் கண்ணும் உலகம் 

செயற்பால செய்யா விடினும் - கயற்புலால் 
புன்னை கடியும் பொருகடல் தண்சேர்ப்ப 
என்னை உலகுய்யும் ஆறு . 


In troublous time charity must not be omitted . 

Even when the rain rains not in due season , if all 
the world should fail in virtuous actions that ought 
to be done , -Lord of the warring sea s cool shore , 
where acrid fume of fish in Punnai s perfume 
dies ! --how scapes the world ? 

7 


எதிர்உதவி வேண்டி யீதல் கொடையன்று . 
98. ஏற்றகை மாற்றாமை என்னானும் தாம்வரையார் 

ஆற்றாதார்க் கீவதாம் ஆண்கடன் -ஆற்றின் 
மலிகடல் தண்சேர்ப்ப மாறீவார்க் கீதல் 
பொலிகடன் என்னும் பெயர்த்து . 


Give to him who cannot recompense thee . 
Denying to no out - stretched hand , to give to needy 
men as he hath power , is duty of a man . --Lord 
of the swelling sea s cool shore ! -A gift to those 
that can return the gift is usury ! 

8 


இல்லை யென்னாமற் சிறிதேனும் ஈக . 
99. இறப்பச் சிறிதென்னா தில்லென்னா தென்றும் 

அறப்பயன் யார்மாட்டுஞ் செய்க- முறைப்பு தவின் 
ஐயம் புகூஉந் தவசி கடிஞைபோற் 
பைய நிறைத்து விடும் . 


நாலடியார் 


Give though you have but little . 
The beggar s dish is filled in time . 
Say not tis passing little , nor tis nought I 
give ; on all confer thy boon of virtuous charity . 
Like the dish the mendicant presents from door 
to door , by frequent doles twill be filled full . 9 

வையக முழுவதும் வள்ளல் சீர் பரவும் . 
100. கடிப்பிடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர் 

இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் 
அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் 
கொடுத்தா ரெனப்படும் சொல் . 

The fame of charitable deeds . 
The sound of beaten drum a katham off they ll 
hear ; the thunder s voice through 

voice through a whole 
yojanai will reach men s ears ; the three successive 
worlds will hear the word that says , Men excellent 
their gifts have given . 

10 


0 


பழவினை 
Ch . 11. Old Deeds 
முன்செய்தவினை செய்தவனையே தேடிவரும் . 
101. பல்லாவுள் உய்த்து விடினும் குழக்கன்று 

வல்ல தாம் தாய்நாடிக் கோடலைத் தொல்லைப் 
பழவினையும் அன்ன தகைத்தேதற் செய்த 
கிழவனை நாடிக் கொளற்கு . 

Deeds come home to the doer . 
Although you send forth the tender calf amid 
many cows , it has unerring skill to seek out its 
own mother . Deeds of old days have even so the 
power to search him out to whom their fruit 
pertains . 

1 


NALADIYAR 


நல்வினை செய்யாதவன் வாழ்வு பயன் அற்றது . 
102. உருவும் இளமையும் ஒண்பொருளும் உட்கும் 

ஒருவழி நில்லாமை கண்டும் - ஒருவழி 
ஒன்றேயும் இல்லா தான் வாழ்க்கை உடம்பிட்டு 
நின்று வீழ்ந் தக்க துடைத்து . 


A merely animal life . 
Beauty and youth , and glittering wealth and 
reverence abide not in one stay . To him who , 
though he sees this, does no single virtuous act in 
this one stage of being , life s joy stands with the 
body and falls with it . 

2 


செல்வத்தை யாவரும் விரும்புவர் . 
103. வளம்பட வேண்டாதார் யார்யாரு மில்லை ; 

அளந்தன போகம் அவரவர் ஆற்றால் ; 
விளங்காய் திரட்டினார் இல்லை ; களங்கனியைக் 
கார் எனச் செய்தாரும் இல் . 


Wishes are inoperative . 
Who would not see Prosperity ? All seek her 
gifts ; but as men s ways are , so each man s 
enjoyments are meted out . Who made the Vilam s 
apple round ? Or who gave its dusky hue to the 
Kalam fruit ? 


3 


ஆகா 


அவரவர்க்கு வரும் இன்ப துன்பங்கள் அகற்ற முடியா . 
104. உறற்பால நீக்கல் உறுவர்க்கும் 

பெறற்பா லனையவும் அன்னவாம் ; மாரி 
வறப்பின் தருவாரும் இல்லை ; அதனைச் 
சிறப்பின் தணிப்பாரும் இல் . 


46 


நாலடியார் 


What must be , must be . 
Not even saints can drive away predestined ills ; 
and all the fated gain must needs accrue . In 
time of drought who can bestow the rain ? or 
who can check its rich abundance when it falls ? 4 


பழவினைப் பயனாற் பெரியோரும் பெருமை கெட்டு வாழ்வர் .. 
105. தினைத்துணைய ராகித் தம் தேசுஉள் அடக்கிப் 

பனைத்துணையார் வைகலும் பாடழிந்து வாழ்வர் 
நினைப்பக் கிடந்த தெவனுண்டாம் மேலை 
வினைப்பய னல்லாற் பிற . 


Vicissitudes of life are fate . 
Those who rose like stately palms , when their 
greatness is gone , become small as the millet seed , 
hiding their glory within , -and so they pass their 
days . This is the fruit of deeds of former days : 
when you think of it , what other cause 

cause can 
there be ? 

5 


இளமையில் அறிஞர் இறப்பதும் வினைப்பயன் . 
106. பல்லான்ற கேள்விப் பயனுணர்வார் வீயவும் 

கல்லா தார் வாழ்வ தறி திரேல்- கல்லாதார் 
சேதன மென்னுமச் சேறகத் தின்மையால் 
கோதென்று கொள்ளாதாம் கூற்று . 
Why ignorant men live , while the wise die . 
Those that know the fruit of varied and profound 
learning die off, while the unlearned joyously 
live on .. Would you 

know the cause ? The 
unlearned possess within no sap of sapience ; 
so death deems them refuse stalks, and takes them 
not ! 

6 


NALADIYAR 


47 


பிச்சையெடுப்பதும் முற்பிறப்பிற் செய்த 

வினைப்பயன் தான் . 
107. இடும்பைகூர் நெஞ்சத்தார் எல்லாருங் காண 

நெடுங்கடை நின்றுழல்வ தெல்லாம் - அடம்பம்பூ 
அன்னம் கிழிக்கும் அலைகடல் தண்சேர்ப்ப ! 
முன்னை வினையாய் விடும் . 


Why some beg from door to door . 
Lord of the sea s cool shore , where amid the wave 
swans sport , tearing to shreds the Adambu flowers ! 
When those whose hearts are sore with urgent 
need stand begging , and wander through the long 
street, in sight of all , this is the fruit of former 
deeds . 

7 


செய்தவினையால் அறிஞரும் தீவினை புரிவர் . 
108. அறியாரும் அல்லர் அறிவ தறிந்தும் 

பழியோடு பட்டவை செய்தல் வளியோடி 
நெய்தல் நறவுயிர்க்கும் நீள்கடல் தண்சேர்ப்ப ! 
செய்த வினையான் வரும் . 

Why even wise men sin . 
They are not ignorant ; but , though what man 
should know they know , yet they do deeds that 
bring guilt to their souls . -- Lord of the wide sea s 
pleasant shore , where breezes breathe the lily s 
fragrance round ! --This comes frora former deeds. 

வருவன வந்து சேரும் ஒருவனுக்கு . 
109. ஈண்டுநீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் 

வேண்டார்மன் தீய ; விழைபயன் நல்லவை 
வேண்டினும் வேண்டா விடினும் உறற்பால 
தீண்டா விடுதல் அரிது . 


48 


நாலடியார் 


Desires are unavailing . 
On the earth begirt by gathering waters no men 
desire in anywise evil things , but choice fruit 
of good things . Yet whether they desire , or 
abhor , it is hard to shun the touch of what fate 
assigns .. 

9 


ஆவன ஆகும் : போவன போகும் : வருந்துவது 

பயனின்று . 
110. சிறுகா பெருகா முறைபிறழ்ந்து வாரா 

உறுகாலத் தூற்றாகா ஆமிடத்தே ஆகும் 
சிறுகாலைப் பட்ட பொறியும் அதனால் 
இறுகாலத் தென்னை பரிவு . 

Fate is unalterable . Why grieve ? 
The early fates diminish not , nor do they increase, 
they come not in order changed ; help in troublous 
times is none ; what haps will happen , there and 
then ; and so , when all things fail , why grieve ? 10 


கஉ . மெய்ம்மை 
Ch . 12. Truth : Reality 

இயன்றதை வழங்காதிருப்பது குற்றம் . 
111. இசையா ஒரு பொருள் இல் என்றல் யார்க்கும் 

வசையன்று வையத் தியற்கை - நசை அழுங்க 
நின்றோடிப் பொய்த்தல் நிரைதொடீஇ ! செய்ந்நன்றி 
கொன்றாரின் குற்ற முடைத்து . 

Broken promises . 
O maid with many armlets graced ! To answer 
no 

disgraces no man , when the boon asked 
exceeds his means . It is the world s course . 

. But 
to delay and cheat the soul faint with desire is a 
sin like his who slays a benefit conferred . 1 


NALADIYAR 


எவரும் தத்தம் இயற்கையின் நிற்பர் . 
112. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தம்நீர்மை 

எக்காலும் குன்றல் இலராவர்-அக்காரம் 
யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் 
தேவரே தின்னினும் வேம்பு . 


Natures change not . 


Men of worth , and men unworthy too , retain 
their natures ever unchanged . Whoever they be 
that eat it , sugar can never grow bitter ; and 
margosa is bitter even when eaten by gods. 2 


செல்வம் வந்தபோது எல்லாரும் சேர்வர் . 
113. காலாடு போழ்தில் கழிகிளை ஞர் வானத்து 

மேலாடு மீனின் பலராவர் - ஏலா 
இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்ங்குன்ற நாட ! 
தொடர்புடையேம் என்பார் சிலர் . 


Friends in adverse and prosperous times . 
When a man moves prosperously on , devoted 
kinsfolk are countless as shining stars that move 
in the upper heaven . But when grievous affliction 
haps , -- Lord of the dripping hills ! -- few claim 
close alliance with him . 


114 . 


செல்வத்தால் இன்பமும் தருமமும் எய்தலாம் . 
வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் 
நடுவண தெய்த இரு தலையும் எய்தும் ! 
நடுவண தெய்தா தான் எய்தும் உலைப்பெய் 
தடுவது போலும் துயர் . 


4 


50 


நாலடியார் 


Wealth the essential thing . 

Virtue , wealth , and pleasure . 
Of the three things that endure upon this faultless 
earth , he who gains the midmost gains the two 
extremes also . He who gains not the midmost 
gains the cruel smart that the turtle feels when 
put into the pot to boil . 

4 
செல்வர் வாய்ச்சொல்லே செல்லும் எங்கும் . 
115. நல்ஆவின் கன்றாயின் நாகும் விலைபெறூஉம் 

கல்லாரே ஆயினும் செல்வர்வாய்ச் சொல் செல்லும் 
புல் ஈரப் போழ்தின் உழவேபோல் மீதாடிச் 
செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல் 
The words of the rich and of the poor . 
A young beifer fetches a good price when it is the 
calf of a good cow ; so the words of rich men , 
though unlearned , pass current . Poor men s 
words , like the plough when moisture is scanty , 
merely graze the surface and are of no avail. 5 

அறிவிலார் நூல்கற்றாலும் அடங்கார் . 
116. இடம்பட மெய்ஞ்ஞானம் கற்பினும் என்றும் 

அடங்காதார் என்றும் அடங்கார் தடங்கண்ணாய் 
உப்பொடு நெய்பால் தயிர்காயம் பெய் தடினும் 
கைப்பறா பேய்ச்சுரையின் காய் . 
Wisdom cannot benefit the undisciplined . 
O wide - eyed one ! though you cook the wild 
gourd , pouring in salt , ghee , milk , curds , and 
spices , it never loses its bitterness .. So those who 
never discipline themselves , though they may 
learn extensive works of true wisdom , 

wisdom , never 
become disciplined . 

6 


NALADIYAR 


51 


மதியாதவரைத் தாமும் மதியாது விடுதலே மாண்பு . 
117 . தம்மை இகழ்வாரைத் தாம் அவரின் முன் இகழ்க 

என்னை அவரொடு பட்டது ? - புன்னை 
விறல் பூங் கமழ்கானல் வீங்குநீர்ச் சேர்ப்ப ! 
உறற்பால யார்க்கும் உறும் . 


Scorn the scorners . 
When men scorn you , before their faces scorn 
them too ! what has a man to do with them ? 
Lord of the shore where beauteous Punnai - flowers 
perfume the glades that surround the swelling 
tide , -what s fated comes to all ! 

7 


அறங்கள் யாவும் ஒருதன்மை யுடையன . 
118. ஆவே றுருவின ஆயினும் ஆபயந்த 

பால்வே றுருவின அல்லவாம்- பால்போல் 
ஒரு தன்மைத் தாகும் அறநெறி ஆபோல் 
உருவு பலகொளல் ஈங்கு . 


Cows of many colours , milk always white . 

Virtue one - many sects . 
Though cows in form are diverse , the milk they 
yield is not diverse . The way of virtue , like 
that milk , is one in nature, though the schools 
that teach it here are like those cows, of many 
forms .. 

8 


119 . 


எல்லாரும் துன்பமும் இன்பமும் அடைவர் . 
யாஅர் உலகத்தோர் சொல் இல்லார் தேருங்கால் 
யாஅர் உபாயத்தின் வாழாதார் --யாஅர் 
இடையாக இன்னாத தெய் தாதார் யாஅர் 
கடைபோகச் செல்வம்உய்த் தார் . 


52 , 


நாலடியார் 


Four questions . The common lot . 
Look well ! of whom hath not the world found 

word to say ? 
And who have not by prudence prospered in 

life s way ? 
Ah ! who in life s mid course no bitter grief have 

known ? 
Ah ! who to end of life have kept their wealth 
their own ? 

9 


OL 


உயிருடன் செல்வது செய்வினை யொன்றே . 
120. தாம்செய் வினையல்லால் தம்மொடு செல்வது மற்( று ) 

யாங்கணும் தேரின் பிறிதில்லை - ஆங்குத் தாம் 
போற்றிப் புனைந்த உடம்பும் பயம் இன்றே 
கூற்றம் கொண் டோடும் பொழுது . 


Nothing accompanies in death but deeds . 
Save a man s deeds nought goes with him , search 
where you will . The body which men cherish 
so , and adorn , is itself profitless indeed when 
death shall seize and hurry off with it . 

10 


கங . தீவினையச்சம் 


Ch . 13. Dread of Evil Deeds 


பிறவுயிர்களைக் கொன்று புலாலுண்ணல் பெரும்பாவம் . 
121. துக்கத்துள் தூங்கித் துறவின்கண் சேர்கலா 

மக்கட் பிணத்த சுடுகாடு - தொக்க 
விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடே புலன் கெட்ட 
புல்லறி வாளர் வயிறு . 


NALADIYAR 


53 


Men lead lives of self - indulgence . 
The burning - ground is filled with the corpses of 
men that will not give themselves up to a self 
renouncing life , but oscillate amid sorrows ; and 
the maws of perverted foolish men are a mere 
burning - ground for beasts and birds . 

1 


பறவைகளைக் கூட்டில் அடைப்பது பாவம் . 
122. இரும்பார்க்குங் காலராய் ஏதிலார்க் காளாய்க் 

கரும்பார் கழனியுட் சேர்வர்- சுரும்பார்க்கும் 
காட்டுளாய் வாழும் சிவலும் குறும்பூழும் 
கூட்டுளாய்க் கொண்டுவைப் பார் . 


Penalty for imprisoning birds . 
Their legs in iron bound , as slaves to alien lords, 
they will till the black and barren soil , who snared 
and kept in cages partridges and quails , that dwell 
in wilds where beetles hum amid the flowers . 2 


பழவினையால் தான் தொழுநோயும் வரும் . 
123. அக்கேபோல் அங்கை ஒழிய , விரலழுகித் 

துக்கத் தொழுநோய் எழுப்பவே -அக்கால் 
அலவனைக் காதலித்துக் கால்முரித்துத் தின்ற 
பழவினை வந்தடைந்தக் கால் . 


The penalty incurred by crab - eaters . 
Like fire their palms shall glow , their fingers rot 
away , who loved in other times on crabs to feed , 
and broke their joints , what time the guilt of 
olden deeds comes home , and leprosy s fierce 
pangs assail. 

3 


54 


நாலடியார் 


தீயவரோடு கூடின் நல்லவரும் தீயவராவர் . 
124. நெருப்பழல் சேர்ந்தக்கால் நெய்போல் வதூஉம் 

எரிப்பச்சுட் டெவ்வநோய் ஆக்கும் - பரப்பக் 
கொடுவினைய ராகுவர் கோடாரும் கோடிக் 
கடுவினையர் ஆகியார்ச் சார்ந்து . 

Bad companions . 
Even things ( soft and soothing ) like ghee , when 
joined with the fierce heat of fire, will blaze and 
burn , and cause bitter anguish : so even upright 
men are perverted and give themselves up to 
deeds of utter evil , when they attach themselves 
to those whose deeds are evil. 

4 


பெரியவர் நட்புப் பிறைபோல் வளரும் . 
125. பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் 

வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் 
வானூர் மதியம் போல் வைகலும் தேயுமே 
தானே சிறியார் தொடர்பு . 


Friendships with great and mean . 
Great men s intimate regard will daily grow in 
order due like the crescent moon . Mean men s 
alliance like the full moon that rides the sky daily 
by degrees dwindles away of itself . 


5 


நன்றாக ஆய்ந்து நட்புக்கொள்ள வேண்டும் . 
126. சான்றோர் என மதித்துச் சார்ந்தாய்மன் சார்ந்தாய்க்குச் 

சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின் சார்ந்தோய்கேள் 
சாந்தகத் துண்டென்று செப்புத் திறந்தொருவன் 
பாம்பகத்துக் கண்ட துடைத்து . 


NALADIYAR 


55 


Disappointment and danger from 

foolish attachments . 
Thou didst attach thyself ( to unworthy persons) , 
saying , they are men of absolute integrity ! If to 
thee who hast thus attached thyself, integrity in 
those thine intimates does not appear ; hear , 0 
thou who hast so attached thyself , it is as if one 
opened a casket , thinking it contained an odorous 
unguent , and saw a snake within . 

6 


மக்கள் மனமும் செயலும் மாறுபட்டிருப்பர் . 
127. யாஅர் ஒருவர் ஒருவர் தம் உள்ளத்தைத் 

தேருந் துணைமை உடையவர் - சாரல் 
கனமணி நின்றிமைக்கும் நாட ! கேள் ; மக்கள் 
மனம்வேறு செய்கையும் வேறு . 


Man cannot fathom other men s minds . 


What single man has power to search and clearly 
know the inmost self of other men ? Lord of the 
land where weighty gems glisten on mountain 
slope , O hear ! -- Men s minds are otherwise , and 
otherwise their deeds . 

7 


128 . 


கள்ள நட்புக் கருத்திற்கு வருத்தம் தரும் . 
உள்ளத்தான் நள்ளா துறுதித் தொழிலராய்க் 
கள்ளத்தான் நட்டார் கழிகேண்மை - தெள்ளிப் 
புனற்செதும்பு நின்றலைக்கும் பூங்குன்ற நாட ! 
மனத்துக்கண் மாசாய் விடும் . 


56 


நாலடியார் 


Friends from self - interest . 
Lord of the flowery hilly land , where streams 
wash out and carry hither and thither ( precious 
things ) from the marshy land ! --The effusive 
friendship of those who do not attach themselves 
(( to us ) in heart , but perform certain friendly acts 
merely to strengthen their own position , and who 
form friendships guilefully, will issue in disappoint 
ment to the minds of those who are intimate 
with them ) . 

8 
அறிவில்லார் நட்பினை அஞ்சிவிடுத்தல் நல்லது . 
129. ஓக்கிய ஒள்வாள் தன் ஒன்னார்கைப் பட்டக்கால் 

ஊக்கம் அழிப்பதூஉம் மெய்யாகும் - ஆக்கம் 
இருமையும் சென்று சுடுதலால் நல்ல 
கருமமே கல்லார்கண் தீர்வு . 


Ruin from unfitting intimacies . 
If the glittering sword a 

sword a man brandishes ( be 
allowed to ) fall into the hands of his foes , it will 
assuredly come about that he will thus destroy 
also his own power of action . So wealth ( bestowed 
on the foolish ) will go and burn up ( merit accruing 
in ) both worlds , and therefore the really good 
thing is to keep clear of the foolish . 


9 


நல்வினையே உயிரோடு தொடர்ந்து சென்று 

நன்மை பயக்கும் . 
130. மனைப்பாசம் கைவிடாய் மக்கட்கென் றேங்கி 

எனைத்தூழி வாழ்தியோ நெஞ்சே- எனைத்தும் 
சிறுவரையே ஆயினும் செய்தநன் றல்லால் 
உறுபயனோ இல்லை உயிர்க்கு . 


NALADIYAR 


57 


To do good is life s gain . 


O mind ! thou leavest not the bonds of home. 
How many cycles , pray , wilt thou live yearning 
still for children ? Save the good he has done, 
however small its measure may be , there is no 
true result to any living soul. 

10 


அறத்துப்பால் மற்றும் 


End of Part I. 


பகுதி உ . 

பொருட்பால் 
PART II . ON WEALTH 


60 


நாலடியார் 


கச . கல்வி 
Ch . 14. Learning 

கல்வி யழகே சிறந்த அழகு . 
131. குஞ்சி யழகும் கொடுந்தானைக் கோட்டழகும் 

மஞ்சள் அழகும் அழகல்ல - நெஞ்சத்து 
நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் 
கல்வி யழகே அழகு . 


Learning , the only beauty . 
Beauty of locks, beauty of circling garments folds , 
beauty of saffron tint : these are not beauty true. 
Integrity of soul that brings the conscience peace 
is learning s gift : that only is beauty true ! 1 


அறியாமை நோயை யகற்றும் மருந்து கல்வி . 
132. இமமை பயக்குமால் ஈயக் குறைவின்றால் 

தம்மை விளக்குமால் தாமுளராக் கேடின்றால் 
எம்மை யுலகத்தும் யாம்காணேம் கல்விபோல் 
மம்மர் அறுக்கும் மருந்து . 


The remedy for bewilderment. 
Since in this world it yields fruit ; since given it 
grows not legs ; since it makes men illustrious ; 
since it perishes not as long as its possessors) 
themselves exist ; in any world we see not any 
medicine that , like learning , removes the delusions 
of sense . 

2 


NALADIYAR 


61 


133 . 


கலைபல கற்றவர் தலைவர் ஆவார் . 
களர்நிலத் துப்பிறந்த உப்பினைச் சான்றோர் 
விளை நிலத்து நெல்லின் விழுமிதாக் கொள்வர் ; 
கடைநிலத்தோ ராயினும் சுற்றறிந் தோரைத் 
தலைநிலத்து வைக்கப் படும் . 


The learned , though low - born , are first . 
The excellent regard the salt produced in brackish 
ground as choicer than the Nel from fertile soil 
It is fitting to place in the first rank the learned 
wise , though (sprung) from the lowest origin. 3 


மக்கட்குக் கல்வியே நிலைபெற்ற செல்வம் . 
134. வைப்புழிக் கோட்படா வாய்த் தீயிற் கேடில்லை 

மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார் 
எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன 
விச்சைமற் றல்ல பிற . 


Learning , the best legacy . 
It cannot be taken from its place of deposit ; it 
does not perish anywhere by fire ; if kings of 
surpassing grandeur are angry they cannot take 
it away ; ( and therefore ) what any man should 
provide for his children as a legacy is learning 
Other things are not ( real wealth ) . 


உண்மை நூல்களையே யுணர்ந்து கற்கவேண்டும் 
135. கல்வி கரையில கற்பவர் நாள்சில 

மெல்ல நினைக்கின் பிணிபல - தெள்ளிதின் 
ஆராய்ந் தமைவுடைய கற்பவே நீரொழியப் 
பாலுண் குருகின் தெரிந்து . 


82 


நாலடியார் 


Discriminating study . 
Learning hath no bounds , the learners days are 
few . If you think calmly diseases many wait 
around ! With clear discrimination learn what is 
meet for you , like the swan that leaving the water 
drinks the milk . 

5 


தாழ்குலம் உயர் குலம் பாராது கற்றவனை மதிக்கவேண்டும் . 
136. தோணி இயக்குவான் தொல்லை வருணத்துக் 

காணின் கடைப்பட்டான் என்றிகழார்- காணாய் 
அவன் துணையா ஆறுபோய் அற்றே நூல் கற்ற 
மகன் துணையா நல்ல கொளல் . 


Never mind the boatman s caste if he 

take you over ! 
As none contemn the ferryman , by old caste rule 
to lowest rank assigned , but cross the stream by 
help he lends ; so take thou teachings good and 
wise by help of him who is the learned man . 


6 


கற்றோருடன்கூடி உரையாடி மகிழ்வதே பேரின்பம் ஆகும் 
137. தவலருந் தொல்கேள்வித் தன்மை யுடையார் 

இகலிலர் எஃகுடையார் தம்முள் குழி இ 
நகலின் இனிதாயின் காண்பாம் அகல்வானத் 
தும்பர் உறைவார் பதி . 


The supreme enjoyment of the society of 

learned and amiable men . 
We shall see whether any greater bliss is found in 
the city inhabited by the dwellers in the ample 
heaven than is felt when men of natures formed 
by old imperishable lore , from rivalries exempt , 
keen. as tempered steel , meet together and laugh . 7 


NALADIYAR 


63 


கற்றவர் நட்பு வளரவளர இன்பம் தரும் . 
138. கனைகடல் தண்சேர்ப்ப ! கற்றறிந்தார் கேண்மை 

நுனியின் கரும்பு தின் றற்றே நுனிநீக்கித் 
தூரின் தின் றன்ன தகைத்தரோ பண்பிலா 
ஈர மிலாளர் தொடர்பு . 
The friendship of the learned ever grows 
sweeter , that of the unlearned ever 

diminishes in sweetness . 
Lord of the cool shore of the resounding sea ! 
intimacy with learned people is like eating sugar 
cane from the ( tender , juicy ) tip ; association with 
graceless, sapless men is like leaving the (tender ) 
tip and eating it from the ( hard , dry ) root . 8 


கற்றவரைச் சார்ந்தாற் கல்லாரும் நல்லறிவு பெறுவர் . 
139. கல்லாரே யாயினும் கற்றாரைச் சேர்ந்தொழுகின் 

நல்லறிவு நாளும் தலைப்படுவர்- தொல்சிறப்பின் 

ண்ணிறப் பாதிரிப்பூச் சேர்தலால் புத்தோடு 
தண்ணீர்க்குத் தான் பயந் தாங்கு . 
The benefits of association with the learned . 

The pot impregnated with odour . 
Though themselves unlearned , if men live in 
association with the learned they advance daily in 
excellent knowledge . The new vessel , by contact 
with the Padri - flower of old renown and lustrous 
hue , imparts fragrance to the cold water it 
contains .. 

9 


140 . 


அறிவு நூல் கற்றால் மயக்கம் நீக்கும் . 
அலகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லா 
துலக நூல் ஓதுவ தெல்லாம் - கலகல 
கூஉம் துணையல்லால் கொண்டு தடுமாற்றம் 
போஒம் துணையறிவார் இல் . 


நாலடியார் 


Books of wisdom are the best . 
Others cannot remove confusion of mind . 
If men leaving works of wisdom , that contain 
well - weighed instruction , unstudied , devote them 
selves to the recitation of mere worldly literature, 
they will acquire a store of empty high -sounding 
words, but not that wisdom by means of which 
mental confusion ( that treats unreal things as real ) 
is removed . 

10 


கரு . குடிப்பிறப்பு 

Ch . 15. High Birth 
உயர் குடிப்பிறந்தார் வறுமையிலும் ஒழுக்கம் தவறார் . 
141. உடுக்கை உலறி உடம்பழிந்தக் கண்ணும் 

குடிப்பிறப் பாளர் தம் கொள்கையிற் குன்றார் 
இடுக்கண் தலைவந்தக் கண்ணும் அரிமா 
கொடிப்புல் கறிக்குமோ மற்று . 
In adversity noble men do not desert 

their principles . 
Though their clothes may be old and their body 
worn with want , men of noble birth diminish 
nothing of their due observances . Will the lion 
nibble the creeping grass although sorest need 
should assail him ? 

1 


கீழ்மக்கள் செல்வம் வந்தாலும் பெருந்தகைமை யடையார் . 
142. சான்றாண்மை சாயல் ஒழுக்கம் இவை மூன்றும் 

வான்தோய் குடிப்பிறந்தார்க் கல்லது- வான் தோயும் 
மைதவழ் வெற்ப ! படாஅ பெருஞ்செல்வம் 
எய்தியக் கண்ணும் பிறர்க்கு . 


NALADIYAR 


65 


The high - born only have perfect excellence , 

greatness , and good manners . 
Lord of the hills traversed by clouds that touch 
the heavens ! true excellence , and dignity , and 
good conduct , —these three things belong to men 
of race that touches heaven , and not to others , 
even though they may have acquired great wealth . 

குடிப்பிறந்தவர்க்கே அடக்கம் உரியது . 
143. இருக்கை எழலும் எதிர்செலவும் ஏனை 

விடுப்ப ஒழி தலோ டின்ன - குடிப்பிறந்தார் 
குன்றா ஒழுக்கமாக் கொண்டார் ; கயவரோ 
டொன்றா உணரற்பாற் றன்று . 
The noble only have an instinctive 

sense of propriety . 
Rising from their seat ( at the approach of worship 
ful persons), going forth to meet them , departing 
when they dismiss , and such - like things , the well 
born maintain as invariable decorum . The low 
understand not one of these things . 

3 
நற்குடிப் பிறப்பினால் நற்பண்பு சேரும் . 
144. நல்லவை செய்யின் இயல்பாகும் தீயவை 

பல்லவர் தூற்றும் பழியாகும் - எல்லாம் 
உணருங் குடிப்பிறப்பின் ஊதியம் என்னோ 
புணரும் ஒருவர்க் கெனின் . 

Noble birth makes duty easy . 
If men ( of noble birth ) do good things it is natural 
to them . As to evil things ( to commit these is 
impossible to them ) ; for this would be guilt which 
many would bruit abroad . What greater good 
then can accrue to men than high - birth , if it 
be their lot , to which the perception of all 
( these things ) belongs ! 

4 . 
5 


66 


நாலடியார் 


தீச்செயல்கள் செய்வதற்கு அஞ்சுவர் நற்குடியிற் 

பிறந்தோர் . 
145 . கல்லாமை அச்சம் கயவர் தொழில் அச்சம் 

சொல்லாமை யுளளும் ஓர் சோர்வச்சம் - எல்லாம் 
இரப்பார்க்கொன் றீயாமை அச்சம் மரத்தார் இம் 
மாணாக் குடிப்பிறந் தார் . 
These four pious fears exist only 

among the really worthy . 
Dread of unlearned ignorance ; dread of the work 
that base men do ; dread of forgetful slip in words 
which one must not utter ; dread of not giving 
to those that ask : those who are born of a race 
not so distinguished by conscientious fears are as 
trees . 

5 
இனிய சொல் , ஈகை முதலிய நற்குணங்கள் குடிப்பிறந்தோர் 

இடத்திருக்கும் . 
146 . இன நன்மை இன் சொலொன் றீதல்மற் றேனை 

மன நன்மை என்றிவை யெல்லாம் கன மணி 
முத்தோ டிமைக்கும் முழங்குவரித் தண்சேர்ப்ப 
இற்பிறந்தார் கண்ணே யுள . 

The fine qualities of the high - born . 
Lord of the roaring salt - sea s cool shore , where 
gleam rare gems with pearls ! Association with 
the good , pleasant speech , a liberal hand , and 
purity of mind ,-all these are only found among 
the nobly born .. 

6 


குடிப்பிறந்தவர் துன்பம் வந்தாலும் நற்செயலே புரிவர் . 
147. செய்கை யழிந்து சிதல் மண்டிற் றாயினும் 

பெய்யா ஒருசிறை பேரில் உடைத்தாகும் ; 
எவ்வம் உழந்தக் கடைத்தும் குடிப்பிறந்தார் 
செய்வர் செயற்பா லவை . 


NALADIYAR 


67 


High - born men do their duty always .. 
Though its frame -work has perished , and thronging 
white ants infest it , in a spacious mansion some 
room will still afford shelter from the rain . 
Thus , although want annoys them , the nobly born 
even yet will do what should be done . 

7 


குடிப்பிறந்தார் வறுமையிலும் பிறர்க்குதவி புரிவார் . 
148. ஒருபுடை பாம்பு கொளினும் ஒருபுடை 

அங்கண்மா ஞாலம் விளக்கு றூஉம் -- திங்கள் போல் 
செல்லாமை செவ்வன் நேர் நிறபினும் ஒப்புரவிற் 
கொல்கார் குடிப்பிறந் தார் . 


The moon when half in the serpent s 

mouth still gives light . 
Like the moon which affords light to the fair and 
spacious earth with one side , while the dragon 
holds the other , the nobly born do not become 
remiss in works of seemly benevolence , though 
poverty ( inability ) stand fronting them . 

8 
கீழ்மக்கள் செல்வத்திலும் உதவி செய்யார் . 
149. செல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வன 

செல்லிடத்தும் செய்யார் சிறியவர் - புல்வாய் 
பருமம் பொறுப்பினும் பாய்பரி மாபோல் 
பொருமுரண் ஆற்று தல் இன்று . 

The deer becomes not a chargers 
Men of mean descent , even when all goes ell 
with them , will not perform the good deeds that 
the weil - born will do , even when things do not go 
well with them . 

Though the antelope should bear a pillion , 
it rushes not to war like the prancing charger. 9 


68 


நாலடியார் 


தம்மையடைந்தவரைத் தாங்குவர் குடிப்பிறந்தோர் . 
150. எற்றொன்றும் இல்லா விடத்தும் குடிப்பிறந்தார் 

அற்றுத்தற் சேர்ந்தார்க் கசைவிடத்து - ஊற்றாவர் 
அற்றக் கடைத்தும் அகல்யா றகழ்ந்தக்கால் 
தெற்றெனத் தெண்ணீர் படும் . 
The noble even in poverty afford aid to 

those who seek it . 
The nobly born , even when destitute , are props in 
time of feebleness to the needy ones that draw 
nigh to them . So , when the wide river is dry ,, 
if you dig in its bed , forthwith clear waters gush 
out .. 

10 


கசு . மேன்மக்கள் 

Ch . 16. Great Men 
சிறு குற்றமும் மேன்மக்களிடம் சேராது . 
151. அங்கண் விசும்பின் அகல் நிலாப் பாரிக்குந் 

திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் -- திங்கள் 
மறுவாற்றும் சான்றோர் அஃ தாற்றார் தெருமந்து 
தேய்வர் ஒருமா சுறின் . 

The good cannot endure a stain . 
The moon that diffuses light through heaven s fair 
realms , and truly worthy men are alike : yet that 
endures a spot , while the truly worthy endure it 
not ;-perplexed and sad they pine away if but 
one stain appear . 

1 
அருமையான செயல்களையே மேன்மக்கள் செய்வர் . 
152. இசையும் எனினும் இசையா தெனினும் 

வசை தீர எண்ணுவர் சான்றோர் - விசையின் 
நரிமா வுளங்கிழித்த அம்பினில் தீதோ 
அரிமாப் பிழைப்பெய்த கோல் . 


NALADIYAR 


69 


Aim high ! Better miss a lion , 

than hit a jackal . 
Whether success attend , or do not attend the 
work , the excellent will ever ponder blameless 
ends . Is the shaft that missed the lion worse 
than the arrow sent forth , that with its impulse 
pierced the jackal s heart ? 

2 
மேலோர் வறுமையிலும் செய்யத்தக்கவற்றையே செய்வார் . 
153. நரம்பெழுந்து நல்கூர்ந்தா ராயினும் சான்றோர் 

குரம்பெழுந்து குற்றங்கொண் டேறார் - உரமகவறா 
உள்ளமெனும் நாரினாற் கட்டி உளவரையால் 
செய்வர் செயற்பா லவை . 
The excellent are not led by want to 

commit evil . 
The excellent , though emaciated and poor , do not 
transgress the limits of virtue and commit evil . 
With wisdom for the pillar , with perseverance as 
the band , they bind ( the mind ) ; and as long as 

they live they do what it behoves them to do . 3 
மேலோரை ஒரு நாட் கண்டாலும் பழமை நண்பராவார் . 
154. செல்வுழிக் கண் ஒரு நாள் காணினும் சான்றவர் 

தொல்வழிக் கேண்மையின் தோன்றப் புரிந்தியாப்பர் 
நல்வரை நாட ! சிலநாள் அடிப்படின் 
கல்வரையும் உண்டாம் நெறி . 

The good never forget even 

a casual acquaintance . 
Lord of the land of goodly hills !-If trodden for 
a few days a path is formed over even the craggy 
hill ; so , excellent persons , though they have seen 
( worthy ) men only for one day , as they were 
travelling , will bind them to their soul, exhibiting 
all the marks of an ancient friendship . 

4 


D 


70 


நாலடியார் 


கல்லார் உரையையும் நல்லோர் கேட்பார் . 
155. புல்லா எழுத்தின் பொருளில் வறுங்கோட்டி 

கல்லா ஒருவன் உரைப்பவும் , கண்ணோடி 
நல்லார் வருந்தியுங் கேட்பரே ; மற்றவன் 
பல்லாருள் நாணல் பரிந்து . 
The good listen with patient courtesy 

to the orations of the ignorant . 
Even when one speaks who has an ungrammatical 
knowledge of the letter , but not of the meaning , 
who is of a low ( empty ) school , and is unlearned , 
the good with kindly compassion will listen , though 
it is pain to them , being grieved that he should 
be put to shame in the presence of many . 

5 
வைதாலும் சான்றோர் வடுவுரை கூறார் . 
156. கடித்துக் கரும்பினைக் கண் தகர நூறி 

இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவைத்தே ஆகும் : 
வடுப்பட வைது இறந்தக் கண்ணும் குடிப்பிறந்தார் 
கூறார் தம் வாயிற் சிதைந்து . 
Sugar - cane , crush it as you will , 

is ever sweet . 
Although you bite the sugar - cane , crush it till its 
joints are broken , grind it , and express its juice , 

, 
it still will be sweet . The highly born , even 
when men have passed by abusing them so as to 
wound , never lose their self -respect so as to utter 
from their mouth ( words of abuse ) . 

6 . 
மேலோர் பொய் முதலிய பாவங்களில் எதுவும் செய்யார் . 
157. கள்ளார்கள் உண்ணார் கடிவ கடிந்தொரீஇ 

எள்ளிப் பிறரை இகழ்ந்துரையார் -தள்ளியும் 
வாயின் பொய் கூறார் வடுவறு காட்சியார் 
சாயின் பரிவ திலர் . 


NALADIYAR 


71 


The wise free from gross evils . 
They defraud not , drink not palm - wine , shan 
what is forbidden , never despise and speak 
contemptuously of their neighbours , nor even 
forgetfully do they utter anything untrue with 
their mouth : these men of faultless vision grieve 
not though they fall into distress . 

7 
பிறர்மறை கேளாமை , பிறர்மனை விழையாமை , 
புறங்கூறாமை இம்மூன்றும் சிறந்த நல்லொழுக்கங்கள் . 
153. பிறர்மறை யின்கண் செவிடாய்த் திறன் அறிந்து 

ஏதிலார் இல்கண குருடனாய்த் தீய 
புறங்கூற்றின் மூகையாய் நிற்பானேல் யாதும் 

அறங்கூற வேண்டா அவற்கு . 
When a man should be deaf , blind , and dumb . 

Deaf to others secrets , blind to his neighbour s 
wife , dumb to evil backbiting - if , knowing what 
is befitting , a man thus abides , it is not necessary 
to teach him any virtuous precepts . 

8 
மேன்மக்களிடத்திற் பல நாட் சென்றாலும் முதனாட் 

கண்டது போலவே மதிப்பார் . 
159. பன்னாளும் சென்றக்கால் பண்பிலார் தம்உழை 

என்னானும் வேண்டும் என்றிகழ்ப - என்னானும் 
வேண்டினும் நன்றுமற் றென்று விழுமியோர் 
காண்டொறும் செய்வர் சிறப்பு . 

Seek the good , they are always kind . 
They who are destitute of kindly courtesy , even 
after the lapse of many days , will contemn ( those 
that visit them ), saying , they will ask something 
of us . The excellent will treat them with 
distinction whenever they see them , saying, if 
they ask something of us , it is well . 

9 


72 


நாலடியார் 


மேன்மக்களைச் சார்ந்தவர் மேன்மை அடைவார் . 
160 . உடையார் இவர் என் றொரு தலையாப் பற்றிக் 

கடையாயார் பின் சென்று வாழ்வர்- உடைய 
பிலம் தலைப் பட்டது போலாதே , நல்ல 
குலம் தலைப் பட்ட இடத்து . 


The treasure cave . 


The lowest sort of men say , these are men of 
property , --- cling to them steadily , follow them 
and so flourish . Is it not as when a mine of 
treasure has been found, when men of good 
lineage have become our friends ? 

10 


கள . பெரியாரைப் பிழையாமை 
Ch . 17. Avoidance of Offence to the Great 
பெரியவர் வெறுத்தால் பின் திருப்ப ( பேர்க்க ) முடியாது . 
161. பொறுப்பரென் றெண்ணிப் புரை தீர்ந்தார் மாட்டும் 

வெறுப்பன செய்யாமை வேண்டும் - வெறுத்தபின் 
ஆர்க்கும் அருவி அணிமலை நல்நாட ! 
பேர்க்குதல் யார்க்கும் அரிது . 


It is difficult to regain the forfeited 

e favour of good men . 
Lord of the pleasant land whose hills resounding 
water - falls adorn ! -You may not even to faultless 
men do things that enkindle wrath ; for when their 
wrath is once kindled , it is hard for any one 
to change their mood . 

1 


NALADIYAR 


73 


அறிவில்லாதவர் பெரியவரை அடுத்திருந்தாலும் 

பயன் பெறார் . 
162. பொன்னே கொடுத்தும் புணர்தற் கரியாரைக் 

கொன்னே தலைக் கூடப் பெற்றிருந்தும் - அன்னோ 
பயனில் பொழுதாக் கழிப்பரே நல்ல 
நயமில் அறிவி னவர் . 

Waste of golden opportunities . 
Although those whose ( pretended ) wisdom is with 
out moral excellence have gained access to men to 
whom approach is difficult even by gifts of gold , 
alas ! they pass away ( the precious moments ) as 
mere waste time . 

2 
• பெரியவர் மதிப்பதுவே மதிப்பாகும் , 
163. அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் 

மிகைமக்க ளானமதிக்கற் பால -- நயமுணராக் 
கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் 
வையார் வடித்த நூ லார் . 
Praise and dispraise of noble persons 

only of importance. 
Both disesteem and thorough esteem are in the 
class of things that depend on the estimation 
of the great . Those who have a discriminating 
knowledge of true science , lay no stress on either 
the abuse or the fulsome praise of men who 
comprehend not moral principles , and know not 
the rules of propriety. 

3 
பெரியவர் சினந்தாற் பிழைப்பது அரிது . 
164. விரிநிற நாகம் விடருள தேனும் 

உருமின் கடுஞ்சினம் சேணின்றும் உட்கும் 
அருமை உடைய அரண்சேர்ந்தும் உய்யார் 
பெருமை உடையார் செறின் . 


74 


நாலடியார் 


None safe from the wrath of the great . 
The serpent rich of hue , though it dwell in 
the mountain - cleft , from far is frighted by the 
thunderbolt s fierce wrath ; so men escape not, 
though hid in strongholds hard to reach , when 
those great in virtue are wroth . 

4 


தம்மைத் தாமே மதித்துக்கொள்வது மதிப்பாகாது . 
165. எம்மை அறிந்திலிர் எம்போல்வார் இல்லென்று 

தம்மைத்தாம் கொள்வது கோளன்று - தம்மை 
அரியரா நோக்கி அரன் அறியுஞ் சான்றோர் 
பெரியராக் கொள்வது கோள் . 


Self - praise is no commendation . 


You know not all our worth , for equals have 
we none : when self thus estimates itself , this 
is not esteem ! When perfect men , proficients 
in virtue , regard any as dear, and esteem them 
as great, this is " esteem ! 

5 


பெரியவர் கேண்மை நாளுக்கு நாள் பெருகும் . 
166. நளிகடல் தண்சேர்ப்ப ! நாள் நிழல் போல 

விளியும் சிறியவர் கேண்மை -விளிவின்றி 
அல்கு நிழல் போல் அகன்றகன் றோடுமே 
தொல்புக ழாளர் தொடர்பு . 


Morning and evening shadows . 
Lord of the great sea s cool margin ! -- Friendships 
formed with mean men dwindling die like shadows 
of the morn ; friendship of men of old renown 
as shadows of the after -day will lengthen out and 
grow . 

6 


NALADIYAR 


75 


மன்னர் செல்வமும் மங்கையர் இன்பமும் 

அடுத்தவர் அடைவார் . 
167. மன்னர் திருவும் மகளிர் எழில் நலமும் 

துன்னியார் துய்ப்பர் தகல் வேண்டா - துன்னிக் 
குழைகொண்டு தாழ்ந்த குளிர் மர மெல்லாம் 
உழை தங்கட் சென்றார்க் கொருங்கு . 


To those who cultivate them fruits accrue... 
Those who press their suit , fitness a part, enjoy 
the wealth of kings , and the charms of maidens 
fair ; so all the cool (shady) trees that droop 
earthward with thick foliage , give room to those 
that thronging seek their shelter. 

7 


யாரிடத்தும் நட்புக் கொள்ளாமை நல்லது . 
168. தெரியத் தெரியுந் தெரிவிலார் கண்ணும் 

பிரியப் பெரும்படர்நோய் செய்யும் - பெரிய 
உலவா இருங்கழிச் சேர்ப்ப ! யார் மாட்டுங் 
கலவாமை கோடி உறும் . 


Friendship brings pangs of severance . 
Severance from even those who have no under 
standing [ lit. no understanding that understands 
( so as ) to understand ] causes great and spreading 
sorrow . --Lord of the shore of the great, unfailing , 
swelling bay ! -- To be intimate with none is ten 
million times the best . 

8 


8 


நற்செயல் புரிந்த நாளே பயன்பட்ட நாள் . 
169. கல்லாது போகிய நாளும் பெரியவர்கட் 

செல்லாது வைகிய வைகலும் - ஒல்வ 
கொடாஅ தொழிந்த பகலும் உரைப்பிற் 
படாஅவாம் பண்புடையார் கண் . 


76 


நாலடியார் 


No day unimproved . 
Days gone by without learning , those passed 
without any intercourse with the great, those 
spent without giving what is fitting ;-in the 
case of the excellent , if you tell them over , none 
such occur . 


9 


பெரியோர்க்குப் பணிவு , அறிஞர்க்கு அடக்கம் , செல்வர்க்குக் 

கொடை சிறப்பைத் தரும் . 
170. பெரியார் பெருமை சிறு தகைமை ஒன்றிற் 

குரியார் உரிமை அடக்கம் - தெரியுங்கால் 
செல்வ முடையாரும் செல்வரே தற்சேர்ந்தார் 
அல்லல் களைப வெனின் . 


Humility . Self - restraint . Charity . 
The greatness of the great is [ the quality of 
littleness ( in their own sight ) , i . e .] humility ; the 
( real ) acquisition of those who have acquired (any) 
one ( science ) is modest self -restraint . If 
rightly understand things , those possessors of 
wealth only are really wealthy who relieve the 
wants of those that approach them ( as suppliants ). 


கஅ . நல்லினஞ்சேர்தல் 
Ch . 18. Association with the Good 


நல்லோரைச் சார்ந்தால் தீய குணம் நீங்கும் . 
171. அறியாப் பருவத் தடங்காரோ டொன்றி 

நெறியல்ல செய்தொழுகி யவ்வும் - நெறியறிந்த 
நற்சார்வு சாரக் கெடுமே வெயில் முறுகப் 
புற்பனிப் பற்றுவிட் டாங்கு . 


NALADIYAR 


77 


Good companionship cures the 

follies of youth . 
In youth unwise , though men 

men consort with 
haughty ones , and walk in lawless ways ; yet , 
when they join with those that know the 
righteous path , their faults shall melt away as 
dew from off the grass when sunbeams scorch . 1 


பெரியார் வாய்ச்சொற்கேட்டு அறநெறியறிந்து வாழ்க . 
172. அறிமின் அறநெறி அஞ்சுமின் கூற்றம் 

பொறுமின் பிறர்கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் 
வெறுமின் வினை தீயார் கேண்மையெஞ் ஞான்றும் 
பெறுமின் பெரியார்வாய்ச் சொல் . 


Six precepts . 
Know virtue s path ! Dread death ! Bear others 
words şevere ! Beware ye practise no deceit ! 
Friendship detest with men of evil deeds ! Daily 
get gain of words that fall from great men s lips ! 2 


பிறவித் துன்பத்தை வெறுத்த பெரியவர் உறவு கொள்க. 
173. அடைந்தார்ப் பிரிவும் அரும்பிணியும் கேடும் 

உடங்குடம்பு கொண்டார்க் குறலால் - தொடங்கிப் 
பிறப்பின்னா தென்றுணரும் பேரறிவி னாரை 
உறப்புணர்க அம்மா என் நெஞ்சு . 


Life has many evils .. 

Attach yourself to the wise . 
Severance of close - joined friends and sore disease 
and death , all these combined hap to those that 
have assumed a human body : so the truly wise 
have felt that birth , from the very first, is 
bitterness . Ah ! soul , cleave closs to these ! 3 


78 


நாலடியார் 


நல்லோர் நட்பு இருந்தால் பிறப்பில் வெறுப்புக் கொள்ளார் . 
174. இறப்ப நினையுங்கால் இன்னா தெனினும் 

பிறப்பினை யாரும் முனியார் - பிறப்பினுட் 
பண்பாற்று நெஞ்சத் தவர்களோ டெஞ்ஞான்றும் 
நண்பாற்றி நட்கப் பெறின் . 


Friendship makes life endurable . 
Though when you ponder it , it is surpassing 
bitterness, none bate ( this mortal ) birth , if in 
(( this mortal) birth they ever perform friendly 
acts to men whose hearts set on noble 
excellence , and gain their friendship . 

. 

4 


are 


மாட்சியுடையாரைச் சேர்ந்தோர் மலைபோல் நிற்பர் . 
175. ஊரங் கணநீர் உரவுநீர் சேர்ந்தக்கால் 

பேரும் பிறிதாகித் தீர்த்தமாம் - ஓருங் 
குலமாட்சி யில்லாரும் குன்றுபோல் நிற்பர் 
நலமாட்சி நல்லாரைச் சார்ந்து . 


The water from the sewer becomes 

a sacred stream . 
When water from the town - sewers has joined 
the great river its very name is changed , and it 
becomes a sacred stream . 

sacred stream . Ponder well ! Even 
those who have no greatness of clan , if they ally 
themselves with good men of goodly fame, shall 
stand firm as a bill . 

5 


176 . 


பெரியவரைச் சேர்ந்தோர் பெருமை யடைவார் . 
ஒண்கதிர் வாள்மதியம் சேர் தலால் ஓங்கிய 
அங்கண் விசும்பின் முயலும் தொழப்படூஉம் 
குன்றிய சீர்மைய ராயினும் சீர்பெறுவர் 
குன்றன்னார் கேண்மை கொளின் . 


NALADIYAR 


79 


The hare in the moon is worshipped . 
Because it is in the bright - beamed moon the very 
hare in heaven s lofty fair expanse is worshipped. 
Though scant their worthiness , men obtain worth 
who share friendship with those firm as a hill . 6 


பெருமையுடையவரைச் சார்ந்தாற் சிறுமை நீங்கும் . 
177. பாலோ டளாயநீர் பாலாகும் அல்லது 

நீராய் நிறந்தெரிந்து தோன்றாதாம் --தேரின் 
சிறியார் சிறுமையும் தோன்றாதாம் நல்ல 
பெரியார் பெருமையைச் சார்ந்து . 


Water with milk seems milk . 


Commingled with milk water becomes milk ; at 
least , it shows no more as water by its bue . Look 
close , the mean men s meanness shows not if they 
join themselves to greatness of the good and great. 


ஆற்றலுடையவரைச் சார்ந்தோர் யாவர்க்கும் அஞ்சார் . 
178. கொல்லை யிரும்புனத்துக் குற்றி யடைந்தபுல் 

ஒல்காவே யாகும் உழவர் உழுபடைக்கு 
மெல்லியரே யாயினும் நற்சார்வு சார்ந்தார்மேல் 
செல்லாவாம் செற்றார் சினம் . 


The society of the good a protection . 
Grass close around the stump in the field adjoining 
the house will not be destroyed by the ploughshare 
of the farmer ; [ thus] though men are weak , if 
they get under safe protection , the wrath of their 
foes will not reach them . 

8 


80 


நாலடியார் 


தீயவர் இனம் சேர்ந்தால் நற்பண்பு நீங்கும் . 
179. நிலநலத்தால் நந்திய நெல்லேபோல் தத்தம் 

குலநலத்தால் ஆகுவர் சான்றோர் - கலநலத்தைத் 
தீவளி சென்று சிதைத்தாங்குச் சான 

ண்மை 
தீயினம் சேரக் கெடும் . 

Good tribal associations maintain 

excellence , and evil ones wreck it . 
Ås Nel that flourishes through the goodness of the 
soil , good men become illustrious by the excellence 
of their respective clanships . 

Goodness perishes when it comes near evil 
associates , as the tornado advances and destroys 
the excellence of the ship . 

9 
தீயவரோடு சேர்ந்தவரும் கெடுவார் . 
180 . மனத்தான் மறுவில ரேனுந்தாஞ் சேர்ந்த 

இனத்தால் இகழப் படுவர் - புனத்து 
வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே 
எறிபுனந் தீப்பட்டக் கால் . 

Evil association brings ruin . 
Though themselves pure in mind , even good men 
incur contempt because of their associations . So 
in the woodland glade when a conflagration takes 
place ( not the worthless brushwood only , but ) the 
fragrant Sandal and Vengai. too are consumed . 10 

ககூ . பெருமை 
Ch . 19. ( Moral ) Greatness 
பேராசையை நீக்கியவரே பெருமை யுடையவர் . 
181. ஈத லிசையா திளமைசேண் நீங்கு தலால் 

காத லவருங் கருத்தல்லர் - காதலித் 
தாதும் நாம் என்னும் அவாவினைக் கைவிட்டுப் 
போவதே போலும் பொருள் . 


NALADIYAR 


81 


Renunciation of desire is greatness ." 
To give is no longer ours ; and youth is gone far 
off ; our once beloved ones think of us no more ! 
To depart , having abandoned desire that bids 
us love and hope for future joys , appears the 
thing that s meet .. 

1 


வாழ்வு நிலையெனக் கருதி அறிவில்லார் மயங்குவார் . 
182. இற்சார்வின் ஏமாந்தேம் ஈங்கமைந்தேம் என்றெண்ணிப் 

பொச்சாந் தொழுகுவர் பேதையார் - அச்சார்வு 
நின்றன போன்று நிலையா எனவுணர்ந்தார் 

என்றும் பரிவ திலர் . 
Fools make their home in a changing world . 

Fools thinking we have found joy in the refuge 
of home , and we are here in perfect repose , 
forgetful ( of the instability of all things ) , go on 


their way . 

. 


Those who have felt that refuge is unstable , 
while it seems to stand fast, never fix their fond 
desire ( on it ). 

2 
அறிஞர் அறம்புரிந்து வாழ்வார் .. 
183. மறுமைக்கு வித்து மயலின்றிச் செய்து 

சிறுமைப் படாதேநீர் வாழ்மின் - அறிஞராய் 
நின்றுழி நின்றே நிறம் வேறாங் காரணம் 

இன்றிப் பலவும் உள . 
Seek the unchanging . All things here change . 

See that ye sow seed that in other world may 
germinate ; free your lives from earth s bewilder 
ment and meanness ; stand in your lot as wise 
men ; the changing hue of things shall without 
cause fade , and many things be new . 

3 
6 


82 


நாலடியார் 


பெரியோர் போலச் சிறியோர் அறம் செய்யார் . 
184. உறைப்பருங் காலத்தும் ஊற்றுநீர்க் கேணி 

இறைத் துணினும் ஊராற்றும் என்பர் கொடைக்கடனுஞ் 
சா அயக் கண்ணும் பெரியார் போன் மற்றையார் 
ஆ அயக் கண்ணும் அரிது . 


Good men are unfailing fountains of 

beneficence . 


The well of springing water serves the town that 
draws and drinks , even in time when rains are 
scant ; so great men in adverse hour dispense due 
gifts that others give not even in their best estate . 


செல்வம் கெடினும் பெரியோர் அறஞ்செய்தே வாழ்வார் . 
185. உறுபுனல் தந்துல கூட்டி அறுமிடத்தும் 

கல்லூற் றுழியூறும் ஆறே போற்- செல்வம் 
பலர்க்காற்றிக் கெட்டுலந்தக் கண்ணுஞ் சிலர்க்காற்றிச் 
செய்வர் செயற்பா லவை . 


Great men do not neglect duties 

because of poverty . 
The river pours forth a mighty stream and feeds 
the world ; and when it is dried up , if men dig in 
its bed , streams gush out ! So good men , when 
rich , give to many ; and , when ruined , give still at 
least to some, and do what should be done . 5 


சிறியோர் செய்யுந் தீமைகள் தெரியாமல் மறையும் . 
186. பெருவரை நாட பெரியார்கண் தீமை 

கருநரைமேற் சூடேபோல் தோன்றும் - கருநரையைக் 
கொன்றன்ன இன்னா செயினும் சிறியார்மேல் 
ஒன்றானும் தோன்றா கெடும் . 


NALADIYAR 


83 


Faults are conspicuous in great persons . 
Lord of the lofty hills ! Any evil in men of moral 
greatness shows like a brand on a mighty bull ; 
but although mean men do painful deeds , like the 
slaughter of that same mighty bull , none of these 
attracts attention , 

6 


பெரியோர் பகையினும் சிறியோர் நட்பே தீமை விளைக்கும் . 
187. இசைந்த சிறுமை இயல்பிலா தார்கட் 

பசைந்த துணையும் பரிவாம் - அசைந்த 
நகையேயும் வேண்டாத நல்லறிவி னார்கட் 
பகையேயும் பாடு பெறும் . 


Enmity of the wise better than friendship 

of the mean . 
In proportion to the degree of one s intimacy with 
men essentially mean and without good qualities 
sorrow accrues ; but even the hostility of those 
who do not desire forbidden things even in jest 
will confer dignity. 

7 


பொய்யருக்குப் பொய்யாகவும் மெய்யருக்கு மெய்யாகவும் 

நடப்பது நன்று . 
188. மெல்லிய நல்லாருள் மென்மை அதுவிறந்து 

ஒன்னாருட் கூற்றுட்கும் உட்குடைமை எல்லாஞ் 
சலவருட் சாலச் சலமே நலவருள் 
நன்மை வரம்பாய் விடல் . 


Be all things to all men . 
With gentle fair ones use gentleness surpassing 
theirs ; with foes display a wrath that death s 
self might dread ; with persistent men show a 
persistency to match ; amongst men of good do 
good ; let the law of life be thus laid down . 8 


O 


84 


நாலடியார் 


பெரியோர் புறங்கூற்றைக் கேட்பினும் மனம் வேறுபடார் . 
189. கடுக்கி ஒருவன் கடுங்குறளை பேசி 

மயக்கி விடினும் மனப்பிரிப்பொன் றின்றித் 
துளக்க மிலாதவர் தூய மனத்தார் 
விளக்கினுள் ஒண்சுடரே போன் 

று . 
The great man is unmoved amid insults . 
These are the pure in heart who , though any vex , 
and with use of slanderous words would fain 
perplex them , with calm unruffled mind abide 

unwavering, like the bright flame within the lamp . 
வந்தவர்க்கு உணவு கொடுத்துப் பின் உண்டு மகிழ்வார் 

பெரியோர் . 
190. முற்றுற்றுந் துற்றினை நாளும் அறஞ்செய்து 

பிற்றுற்றுத் துற்றுவர் சான்றவர் - அத்துற்று 
முக்குற்றம் நீக்கி முடியும் அளவெல்லாம் 
துக்கத்துள் நீக்கி விடும் . 


வ 


Feeding the hungry , 
The excellent will daily give to the needy in 
charity their first - served food ; they themselves 
will eat what is served after : such good conduct 
removes the three faults , and from sorrow sets 
men free , through all the days , till comes the end . 


உ . தாளாண்மை 
Ch . 20. Persevering Energy 

முயற்சியுடையவர் முதன்மையாக வாழ்வார் . 
191. கோளாற்றக் கொள்ளாக் குளத்தின்கீழ்ப் பைங்கூழ்போல் 

கேள் ஈவ துண்டு கிளைகளோ துஞ்சுப 

வாளாடு கூத்தியர் கண்போல் தடுமாறும் 
9 தாளாளர்க் குண்டோ தவறு . 


h 


NALADIYAR 


85 


Active independence . 
As for kindred that feed upon what relatives give 
them , they will die off like green grain below a 
tank , which does not hold a sufficient supply 
( of water ) . 

Is failure possible to men of energy that are quick 
in movement as the eyes of those who perform 
the sword - dance ? 

1 


தாழ்விலா முயற்சி தலைவனாகச் செய்யும் . 
192. ஆடுகோ டாகி அதரிடை நின்ற தூஉம் 

காழ்கொண்ட கண்ணே களிறணைக்குங் கந்தாகும் ; 
வாழ்தலும் அன்ன தகைத்தே ஒருவன்றான் 
தாழ்வின்றித் தன்னைச் செயின் . 

By energy a man makes himself . 
What once stood by the wayside , a twig that 
bent to every touch , when its core is developed 
within , may become a stake to which they tie 
an elephant . Life too is thus , if man himself, 
unfailing make himself ! 

2 
முயற்சியுடையவனுக்குச் சிறுதொழிலும் பெருந்தொழிலாம் . 
193. உறுபுலி ஊனிரை இன்றி ஒருநாள் 

சிறுதேரை பற்றியும் தின்னும் அறிவினால் 
கால்தொழில் என்று கருதற்க கையினால் 
மேல்தொழிலும் ஆங்கே மிகும் . 

Stoop to conquer . 
The huge tiger , when lacking flesh for food one 
day , may even seize a little frog and eat it . 
Think not < By ( all my ) knowledge I only gain 
menial tasks ; to the skilful hand nobler employ 
ments shall even there abound . 

3 


86 


நாலடியார் 


சோர்வு இன்றித் தொழில்புரிவது தான் ஆண்மை . 
194. இசையா தெனினும் இயற்றியோர் ஆற்றால் 

அசையாது நிற்பதாம் ஆண்மை - இசையுங்கால் 
கண்டல் திரையலைக்கும் கானலம் தண்சேர்ப்ப 
பெண்டிரும் வாழாரோ மற்று . 


Manliness is perseverance in spite of failure . 

Manliness is working on , in no wise faltering , 
remaining stedfast though the matter succeed not . 
When all is successful , -Lord of the cool lovely 
shore , in whose groves the waves agitate the 
scented thorn , - will not even women live and 
flourish ? 

4 


கல்வி , செல்வம் , தவம் , முயற்சி இவையிருந்தால் 

உயர்குலம் ஆகும் . 
195 . 

நல்ல குலமென்றும் தீய குலமென்றும் 
சொல்லள வல்லால் பொருளில்லை - தொல் சிறப்பின் 
ஒண்பொருள் ஒன்றோ தவம்கல்வி ஆள்வினை 
என்றிவற்றான் ஆகுங் குலம் . 


What is good or bad caste ? 
When men speak of good caste and bad caste 
it is a mere form of speech , and has no real 
meaning. Not even by possessions , made splendid 
by anciant glories , but by self -denial , learning , and 
energy is caste determined . 


5 


முயற்சியை முடிவிற் காட்டுவோரே முதன்மையுடையவர் . 
196. ஆற்றுந் துணையும் அறிவினை உள்ளடக்கி 

ஊக்கம் உரையார் உணர்வுடையார் ஊக்கம் 
உறுப்பினால் ஆராயும் ஒண்மை யுடையார் 
குறிப்பின்கீழ்ப் பட்ட துலகு . 


NALADIYAR 


87 


Reserve as to your own plans , and skill 

in detecting those of others . 
Till the time for action comes men of understand 
ing keep close within themselves their wisdom , 
and speak not of their designs ( 

ஊக்கம் = What 
they are labouring to effect ). 
The world is subject to the nod of the 
brilliant (diplomatists ), who search out (and know ) 
men s designs from outward indications (lit. from 
their members , i . e . from eye , gesture, tone , 
expression , etc. ) . 

6 


தந்தை தளர்ந்தால் மைந்தன் தாங்கவேண்டும் . 
197. சிதலை தினப்பட்ட ஆல மரத்தை 

மதலையாய் மற்றதன் வீழூன்றி யாங்குக் 
கு தலைமை தந்தைகண் தோன்றில் தான் பெற்ற 
புதல்வன் மறைப்பக் கெடும் . 


The worthy son conceals his sire s defects , 

and sustains his weakness . 
If the bany an s trunk be eaten by the gnawing 
ant , its branch root bears it up , like a buttress ; 
even so , when decay appears in the sire , the son 
he has begotten shall hide it , and weakness is no 

7 


more. 


பழிக்கத்தக்க செயலைப் பண்புடையோர் செய்யார் . 
198 . 

ஈனமாய் இல்லிருந் தின்றி விளியினும் 
மானந் தலைவருவ செய்பவோ - யானை 
வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகிர் நோன்றாள் 
அரிமா மதுகை யவர் . 


88 


நாலடியார் 


Poverty but not dishonour . 
The lion s pointed claw and mighty foot will 
wound the spotted face of an elephant ; those who 
have power like his , - though bereft of all , they 
die in want within their home, - will they do 
deeds that bring disgrace ? 

8 
பேராண்மை யின்றெனிற் பிறப்பாற் பயனில்லை . 
199. தீங்கரும் பீன்ற திரள்கால் உளையலரி 

தேங்கமழ் நாற்றம் இழந்தா அங்கு ஓங்கும் 
உயர்குடி யுட்பிறப்பி னென்னாம் பெயர்பொறிக்கும் 
பேராண்மை யில்லாக் கடை . 


High birth useless without lofty energies . 
Like the flowers on a rounded stalk , with hair 
like filaments that sweet cane bare , when the 
sweet fragrance they breathed is lost , what gain 
accrues from birth in a lofty noble house when 
energy , that makes the name noteworthy , is 
wanting ? 

9 


உழைப்பாற் கிடைத்த உணவே உயர்ந்தது . 
200. பெருமுத் தரையர் பெரிதுவந் தீயுங் 

கருனைச்சோ றார்வர் கயவர்- கருனையைப் 
பேரும் அறியார் நனிவிரும்பு தாளாண்மை 
நீரும் அமிழ்தாய் விடும் . 
The scant fare of the laborious is the 

diet of the gods . 
The base feed full of rice and savoury food, that 
men , great lords of the triple lands , with generous 
gladness give ; but water won with willing 
strenuous toil by those who know not savoury 
food by name even , will turn to nectar . 

10 


NALADIYAR 


89 


உக . சுற்றந்தழால் 
Ch . 21. The Support of Kindred 

சுற்றத்தாரைக் கண்டால் துன்பம் நீங்கும் . 
201. வயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் 

கவா அன் மகற்கண்டு தாய்மறந் தா அங்கு 
அசா அத்தான் உற்ற வருத்தம் உசா அத்தன் 
கேளிரைக் காணக் கெடும் . 

Comfort from sympathy of kinsmen . 
As a mother when she sees her son upon her lap 
forgets the languors , the pains , and the throes of 
birth ; so trouble arising from weakness will die 
when a man sees his sympathizing kinsmen around 
him . 

1 
பல்லார் பயன் பெற நல்லாண்மகன் வாழ்வான் . 
202. அழல்மண்டு போழ்தின் அடைந்தவர்கட் கெல்லாம் 

நிழல்மரம்போல் நேரொப்பத் தாங்கிப் பழுமரம்போல் 
பல்லார் பயன் துய்ப்பத் தான் வருந்தி வாழ்வதே 
நல்லாண் மகற்குக் கடன் . 


Good friends like trees that afford both 

shade and fruit . 


To yield ready protection alike to all , as a tree 
affords shade to those that seek its shelter when 
the heat grows fierce ; and to live toiling so that 
many may enjoy the gain , resembling thus a fruit 
producing tree , is the duty of the manly man . 2 

தற்சேர்ந்தவரைத் தாங்குவர் பெரியோர் . 
அடுக்கல் மலைநாட தற்சேர்ந் தவரை 
எடுக்கலம் என்னார் பெரியோர் - அடுத்தடுத்து 
வன்காய் பலபல காய்ப்பினும் இல்லையே 
தன்காய் பொறுக்கலாக் கொம்பு . 


203 . 


90 


காலடியார் 


The magnanimous never refuse to support 
their kindred . The bough sustains all its fruits . 

Lord of the land where mountains piled on 
mountains rise ! the great demur not to support 
their kith and kin ; -there is no bough but will 
support the fruit it bears , though clustered thick 
great fruits and many cling thereon . 

3 


சிற்றினத்தார் கேண்மை சில நாள் நிற்கும் . 
204. உலகறியத் தீரக் கலப்பினும் நில்லா 

சிலப்பகலாஞ் சிற்றினத்தார் கேண்மை - நிலை திரியா 
நிற்கும் பெரியோர் நெறியடைய நின்றனைத்தால் 
ஒற்க மிலாளர் தொடர்பு . 


The friendship of the great alone is lasting . 

Though mingled in a complete intimacy so that 
all the world knows of it , the friendship of the 
little will last but little time . Connection with 
the firm unyielding men endures till the great one s 
path , who never swerve , is reached . 

4 


பலர் துயர் தீர்ப்பவர் தலைவர் ஆவார் . 
205. இன்னர் இனையர் எமர்பிறர் என்னுஞ்சொல் 

என்னும் இலராம் இயல்பினால் --துன்னித் 
தொலைமக்கள் துன்பந் தீர்ப் பாரேயார் மாட்டும் 
தலைமக்க ளாகற்பா லார் 


Universal benevolence . 
Such are they and so many ; these are ours ; 
those strange : those worthy to be classed as chief 
of men say nothing like this ; so to speak is not 
their nature ; for they relieve the distress of ALL 
that troubled come to them ! 

5 


NALADIYAR 


81 


ஆருயிர் நண்பர் தரும் கூழும் அமுதமாம் . 
206. பொற்கலத்துப் பெய்த புலியுகிர் வான் புழுக்கல் 

அக்காரம் பாலோ டமரார்கைத் துண்டலின் 
உப்பிலிப் புற்கை உயிர்போற் கிளைஞர்மாட்டு 
எக்கலத் தானும் இனிது . 


Hard fare with kindred , better than 

a feast without love . 


More sweet than rice , though white as tiger s claw , 
with milk and sugar served on plate of gold, by 
loveless hands, is any tasteless mess , in any dish , 
when shared with kindred dear as life . 

6 


பகைவர் மனையிற் பாற்சோறும் வேம்பாம் . 
207. நாள் வாய்ப் பெறினுந்தந் நள்ளாதார் இல்லத்து 

வேளாண்மை வெங்கருனை வேம்பாகும் - கேளாய் 
அபராணப் போழ்தின் அடகிடுவ ரேனுந் 
தமராயார் மாட்டே இனிது . 


Any food with foes bitter , with friends sweet . 

Most bitter (Margosa ) is the bounteous meal of 
dainty food at early dawn in house of those who 
love us not . Hear thou ! though not till evening 
given , the mess of herbs when eaten with our own 
is sweet . 

7 


உற்றவிடத் துதவுவோர் நட்டவ ரென்பார் . 
208. முட்டிகை போல முனியாது வைகலும் 

கொட்டியுண் பாருங் குறடுபோற் கைவிடுவர் 
சுட்டுக்கோல் போல எரியும் புகுவரே 
நட்டா ரெனப்படு வார் . 


92 


நாலடியார் 


Interested and disinterested friends . 
Even those who , like the artificer s small hammer 
((with slight strokes fashioning the jewel), gently 
( முனியாது ), day by day , moulding their patron to 
their will , eat his food, will drop him ( when poverty 
assails him ) , as the pincers do the gold put into 
the crucible . Those worthy to be called friends 
are like the artificer s rod which enters the fire 
with it . 

8 


இடர் மகிழ் வொருங்கே எய்துவர் நண்பர் . 
209. நறுமலர்த் தண்கோதாய் ! நட்டார்க்கு நட்டார் 

மறுமையுஞ் செய்வதொன் றுண்டோ- இறுமளவும் 
இன்புறுவ இன்புற் றெழீஇ அவரோடு 
துன்புறுவ துன்புறாக் கால் . 

Sympathy in sorrow and in joy . 
O maid adorned with fresh garlands of fragrant 
flowers ! is there one thing that even in other 
world , friends may perform for friends , if till they 
die, their joys they share, but shun to share their 
griefs ? 

9 
விருப்பமில்லார் மனைப் பொரிக்கறியுணவும் வேம்பாகும் . 
210. விருப்பிலா ரில்லத்து வேறிருந் துண்ணும் 

வெருக்குக்கண் வெங்கருனை வேம்பாம் - விருப்புடைத் 
தன் போல்வா ரில்லுள் தயங்குநீர்த் தண்புற்கை 

என்போ டியைந்த அமிழ்து . 
Better fast with friends than feast with foes . 
The savoury fried curry , ( in colour ) like a cat s eye, 
which one eats seated apart in the house of those 
who are without affection , will be bitter as margosa ; 

; 
but cold gruel ( weak and insipid ) , like clear water , 
in the house of affectionate equals , is ambrosia 
that cleaves to the bones . 

10 


NALADIYAR 


93 


உஉ . நட்பாராய்தல் 
Ch . 22. Scrutiny in Forming Friendships 

நாளுக்கு நாள் உயரும் நல்லோர் நட்பு . 
211. கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மையெஞ் ஞான்றும் 

குருத்திற் கரும்பு தின் றற்றே - குருத்திற்கு 
எதிர்செலத்தின் றன்ன தகைத்தரோ என்றும் 
மதுர மிலாளர் தொடர்பு . 

Satisfying friendships. 
Intimacy with those who understand the real 
intention ( of one s words ), and who have acquired 
wisdom by learning, will at all times be like eating 
sweet cane from the tender shoots ; but attach 
ment to those who have no sweetness of disposition 
is like eating it in a direction opposite to the 
tender shoot (it grows harder and less sweet ). 1 


குடிப் பிறப்பறிந்தே நட்புக் கொள்க . 
212. இற்பிறப் பெண்ணி இடை திரியார் என்பதோர் 

நற்புடை கொண்டமை யல்லது - பொற்கேழ் 
புனலொழுகப் புள்ளிரியும் பூங்குன்ற நாட ! 
மனமறியப் பட்டதொன் றன்று . 


Examine the lineage of a candidate for 

your friendship . 
Lord of the land of flowery hills , where wild - fowl 
golden in hue fly , scared by the rush of the 
waterfall . 
Regarding the nobility of their birth - these 
will not swerve : -To say thus is a good ground 
of confidence - ( a good position to take up ) ; but 
to say their minds are known , is not any ( i . e . 
real ground ). 

2 


84 


நாலடியார் 


நாய் போன்றவரே நட்பிற் சிறந்தார் . 
213. யானை அனையவர் நண்பொரீஇ நாயனையார் 

கேண்மை கெழீ இக் கொளல்வேண்டும் - யானை 
அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் எறிந்தவேல் 
மெய்யதா வால்குழைக்கும் நாய் . 


The elephant and the dog , types of false 

and true friends . 


Forsaking friendship with those who resemble the 
elephant, embrace and hold fast intimacy with 
those who are like the dog ; for the elephant will 
slay even its keeper though it has long known 
him ; but the dog will wag its tail when it has in 
its body the javelin ( Hurled at it by its angry 
master ) . 

3 


உள்ளங் கலந்தவர் உரிமை நண் புடையவர் . 
214. பலநாளும் பக்கத்தா ராயினும் நெஞ்சிற் 

சிலநாளும் ஒட்டாரோ டொட்டார்- பலநாளும் 
நீத்தா ரெனக்கை விடலுண்டோ தந்நெஞ்சத்து 
யாத்தாரோ டியாத்த தொடர்பு . 


Friends are not to be forsaken because 

long severed . 


Though men dwell side by side for many days , 
when their souls cleave not ( are not congenial), 
for even a few days they retain not their freind 
ship . But is it possible to let go attachment s 
well - knit ties , though those to whom one s soul 
is knit dwell many days afar ? 

4 


NALADIYAR 


95 


சுருங்கா திருக்கும் சிறந்தவர் நட்பு . 
215. கோட்டுப்பூப் போல மலர்ந்து பின் கூம்பாது 

வேட்டதே வேட்ட தாம் நட்பாட்சி- தோட்ட 
கயப்பூப்போல் முன் மலர்ந்து பின்கூம்பு வாரை 
நயப்பாரும் நட்பாரும் இல் . 


Tree - flowers and water - flowers . 
The use and wont of friendship is that , what once 
it has loved it loves always , like the flower on 
the tree -branch which having once unfolded 
afterwards closes not ; but who will esteem , or 
make friends of those who are like flowers on the 
surface of the excavated tank , which unfold and 
afterwards close themselves ? 

5 


கமுகு தென்னை பனை போன்றது கடையிடை முதல் நட்பு . 
216. கடையாயார் நட்பிற் கமுகனையர் ஏனை 

இடையாயார் தெங்கின் அனையர்- தலையாயார் 
எண்ணரும் பெண்ணை போன் றிட்டஞான் றிட்டதே 
தொன்மை உடையார் தொடர்பு . 


Three grades of friends . 
The lowest sort of men in friendship are like the 
Arecanut tree . The middle sort are like the 
cocoa - nut tree . Attachments to the chief of men 
who are old friends is like the Palmyra tree of 
rare worth : what was given that first day was 
given once for all . 

6 


அன்பில்லார் தந்த அமுதும் எட்டிக்காய் . 
217. கழுநீருட் காரட கேனும் ஒருவன் 

விழுமிதாக் கொள்ளின் அமிழ்தாம் - விழுமிய 
குய்த்துவையார் வெண்சோறே யாயினும் மேவாதார் 
கைத்துண்டல் காஞ்சிரங் காய் . 


96 


நாலடியார் 


A dinner of herbs with affection is ambrosia . 
The greatest delicacies without it , nux vomica . 

If one receive you courteously , though what he 
gives is but rank herbs dressed in water in which 
rice had been washed , it is ambrosia. To eat from 
the hands of those who love us not , though it be 
white rice with rich spicy condiments , is nux 
vomica . 

7 


வாய்க்கால் போன்றவர் நட்பை மருவுக . 
218. நாய்க்காற் சிறுவிரல்போல் நன்கணிய ராயினும் 

ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்னாம் ? 
சேய்த்தானும் சென்று கொளல்வேண்டும் செய்விளைக்கும் 
வாய்க்கா லனையார் தொடர்பு . 


Friendship of those who though near aid not . 

Of what value is the friendship of those who being 
very near ? like the little claw on a dog s leg , 
afford not help as much as a fly s foot ? Though 
you go far to seek it , lay hold of the friendship 
of those who are like the water channel that causes 
the crops in the field to flourish . 

8 


தெளிவிலார் நட்புக் கொள்வது தீதே . 
219. தெளிவிலார் நட்பிற் பகைநன்று சாதல் 

விளியா அருநோயின் நன்றால் - அளிய 
இகழ்தலின் கோறல் இனிதேமற் றில்ல 
புகழ்தலின் வைதலே நன்று . 


NALADIYAR 


97 


Four bad things . 


Better hate than friendship of the ignorant. 
Better death than disease which comes on yielding 
to no remedy . 

. 
Sweeter is killing than contempt that breaks 

the spirit .. 
Better abuse than undeserved praise . 

9 
தக்கவர் நட்பினை ஆய்ந்து சார்ந்திரு . 
220. மரீஇப் பலரோடு பன்னாள் முயங்கிப் 

பொரீஇப் பொருட்டக்கார்க் கோடலே வேண்டும் ; 
பரீஇ உயிர்செகுக்கும் பாம்பொடும் இன்னா 
மரீஇ இப் பின்னைப் பிரிவு . 


Never forsake a friend ! 


When men have formed an intimacy ( மரீ இ ) , 
separation afterwards even from a snake which 
slays with its tooth ( பரீ இ ) , causes affliction ( இன்னா) ; 
therefore associate intimately with many , and for 
many days take them to your bosom , conform to 
their tastes and habits ( பொரீஇ ), and hold fast the 
really worthy ones . 

10 


உங . நட்பிற் பிழைபொறுத்தல் 
Ch . 23. Bearing and Forbearing in 

Friendship 
நட்பினர் பிழையை நல்லோர் பொறுப்பர் . 
221. நல்லார் எனத்தாம் நனிவிரும்பிக் கொண்டாரை 

அல்லார் எனினும் அடக்கிக் கொளல்வேண்டும் ; 
நெல்லுக் குமியுண்டு நீர்க்கு நுரையுண்டு 
புல்லிதழ் பூவிற்கு முண்டு . 


7 


98 


நாலடியார் 


Bear with infirmities . None are perfect .. 
When those to whom with strong desire we clung 
as good , prove otherwise , keep the sad secret hid , 
cling to them still ! The growing grain has husias ; 
the water has its foam : flowers too have scentless 
outer sheath of leaves . 

1 


வெறுப்பன செய்யினும் பொறுப்பர் பெரியோர் . 
222. செறுத்தோ றுடைப்பினுஞ் செம்புனலோ டூடார் 

மறுத்துஞ் சிறை செய்வர் நீர்நசைஇ வாழ்நர் 
வெறுப்ப வெறுப்பச் செயினும் பொறுப்பரே 

தாம் வேண்டிக் கொண்டார் தொடர்பு . 
Bear with your friends faults , as the cultivator 

bears with the stream that often 

bursts its enclosure . 
If, though they dam it up , the fresh flood should 
burst its bonds , men do not feel aggrieved ; but 
straightway imprison it again , for by the precious 
stream they live : so though their friends again 
and again do very disagreeable things, men bear 
with those whose friendship is dear . 

2 
ஒருவர் பொறுமையே இருவர் நட்பு ஆகும் . 
223. இறப்பவே தீய செயினுந்தம் நட்டார் 

பொறுத்தல் தகுவதொன் றன்றோ - நிறக்கோங்கு 
உருவவண் டார்க்கும் உயர்வரை நாட ! 
ஒருவர் பொறையிருவர் நட்பு . 

Bear all things ! 
Lord of the lofty hilly land , where the bees hum 
through all the flowery Gongu -glade ! --Though 
friends should work us surpassing ills, the only 
thing that is meet is forbearance : patience of one 
is friendship of the twain . 

3 


NALADIYAR 


89 


நட்பினர் பிரிவே உட்சுடும் தீயாம் . 
224. மடி திரை தந்திட்ட வான்கதிர் முத்தம் 

கடுவிசை நாவாய் கரையலைக்குஞ் சேர்ப்ப ! 
விடுதற் கரியார் இயல்பிலரேல் நெஞ்சம் 
சுடுதற்கு மூட்டிய தீ . 


To be wroth with those we love , is like 

fire in the breast ! 


Lord of the shore where pearls of purest lustre 
are thrown up by circling waves , and where swift 
darting boats are borne through the surf - When 
friends who we may not leave have alien hearts , 
it is as a scorching fire enkindled in the soul . 4 


நன்மை நட்பினரைப் பொன்னெனப் போற்றுக . 
225. இன்னா செயினும் விடற்பால ரல்லாரைப் 

பொன்னாகப் போற்றிக் கொளல் வேண்டும் - பொன்னொடு 
நல்லிற் சிதைத்த தீ நாடொறும் நாடித்தம் 
இல்லத்தில் ஆக்குத லால் . 


Forsake not friends though they wrong you . 


Though those , from whom you may not part , do 
grievous things , O maid who art as Lakshmi! you 
must still cherish your chosen friends - fire 
destroys men s wealth and happy homes, yet is it 
sought there and kindled every day . , 

5 


துன்பஞ் செய்யினும் நண்பரைத் தழுவுக . 
226. இன்னா செயினும் விடு தற் கரியாரைத் 

ன்னாத் துறத்தல் தகுவதோ - துன்னருஞ்சீர் 
விண்குத்து நீள்வரை வெற்ப ! களைபவோ 
கண்குத்திற் றென்று தங் கை . 


100 


நாலடியார் 


Friends are not to be forsaken on account 

of their faults . 


When those from whom it is hard to part do evil 
things should men at once renounce them ? - Lord 
of the lengthening hills that pierce the sky , 
whence rarest gifts descend ! -- Do men cut off 
their hand because it pricked their eye ? 

6 


நட்டபின் தீமை நாடுதல் நன் றல . 
227. இலங்குநீர்த் தண்சேர்ப்ப ! இன்னா செயினும் 

கலந்து பழிகாணார் சான்றோர் - கலந்தபின் 
தீமை யெடுத்துரைக்குந் திண்ணறி வில்லாதார் 
தாமும் அவரிற் கடை 


Those who forsake friends that have committed 

a fault are worse than they . 
Lord of the cool shore of the shining sea ! The 
perfect ones when they have contracted an 
intimacy with any , see no faults in them , even if 
they do things that cause pain . Those who, being 
without stable wisdom , take up and tell out men s 
evil deeds after contracting an intimacy with them , 
are themselves worse than they . 

7 


நண்பர்கள் செயல் எல்லாம் ஆய்ந்தால் நன்மையாம் . 
228. ஏதிலார் செய்த திறப்பவே தீதெனினும் 

நோதக்க தென்னுண்டாம் நோக்குங்கால் - காதல் 
கழுமியார் செய்த கறங்கருவி நாட ! 
விழுமி தாம் நெஞ்சத்துள் நின்று . 


NALADIYAR 


101 


Faults in strangers and in friends. 
Lord of the land of resounding waterfalls ! Though 
what those alien to us have done may be surpas 
singly evil , what is there to be pained at , when 
you regard it ? 

Things done by affectionate friends , will be 
excellent when so regarded by the mind . 

8 
வேற்றுமை நண்பையும் தூற்றது அடக்குக . 
229. தமரென்று தாங்கொள்ளப் பட்டவர் தம்மைத் 

தமரன்பை தாமறிந்தா ராயின் அவரைத் 
தமரினும் நன்கு மதித்துத் தமரன்மை 

தம்முள் அடக்கிக் கொளல் . 
If friends prove unfaithful, love them the more , 
and keep the secret of their unfaithfulness 

in your own bosom . 
If we perceive those we have accepted as our own 
to be not really ours , we must pay even more 
respect to them than to our own , and keep 
concealed in our own mind the fact that they are 
not really ours . 

9 
நட்பிடைக் குற்றம் நாடுதல் தீது . 
230. குற்றமும் ஏனைக் குணமும் ஒருவனை 

நட்டபின் நாடித் திரிவேனேல் - நட்டான் 
மறைகாவா விட்டவன் செல்வுழிச் செல்க 

அறைகடல் சூழ் வையம் நக . 
He who pries into his friends faults shares 
the punishment of the revealer of secrets . 
If , after I have taken a man for my friend , I go 
about prying into his faults and virtues (other 
qualities ), may I depart whither that man goes who 
has not kept his friend s secret , while the earth ,, 
begirt by the resounding sea , laughs. 

10 


102 


நாலடியார் 


உச . கூடா நட்பு 
Ch . 24. Unreal Friendship 

கருமம் முற்றுந்துணை கயவர் நட்பு நிற்கும் . 
231. செறிப்பில் பழங்கூரை சேறணை யாக 

இறைத்து நீர் ஏற்றுங் கிடப்பர் - கறைக்குன்றம் 
பொங்கருவி தாழும் புனல்வரை நன்னாட ! 
தங்கரும முற்றுந் துணை . 


Unreal friends cling to you till they have 

gained their desire . 
Lord of the pleasant well- watered mountain land, 
where boiling waterfalls pour down from the dark 
hills ! ( Poor men ) linger beneath the old roof that 
affords no shelter , baling out the water , and 
making mud embankments , and enduring the 
down - pour ; ( even so unreal friends stick by you ) 
till their purpose has been attained . 

1 


மாரி பெய்யாமை ஆம் சீரிலார் நட்பு . 
232. சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் 

மாரிபோல் மாண்ட பயத்ததாம் --மாரி 
வறந்தக்கால் போலுமே வாலருவி நாட ! 
சிறந்தக்காற் சீரிலார் நட்பு . 


The friendship of the excellent like rain ; 

of others like drought .. 
Lord of the land of pure ( white, foaming ) water 
falls ! The friendship of the virtuous is of 
exceeding excellence , and yields glorious results 
like (seasonable ) rain ; but the friendship of the 
vicious , even in the time of its exuberance , is as 
when the rain fails in the time of drought. 

2 


NALADIYAR 


108 


உணர்விலார் நட்பு நிரயத்தை ஒத்ததே . 
233. நுண்ணுணர்வி னாரொடு கூடி நுகர்வுடைமை 

விண்ணுலகே யொக்கும் விழைவிற்றாம் - நுண்ணூல் 
உணர்வில ராகிய ஊதிய மில்லார்ப் 
புணர்தல் நிரயத்துள் ஒன்று . 


Bliss enjoyed with the wise is heaven ; 
association with the ignorant and worthless is hati. 

Enjoyment of the society of men of refinement 
resembles the heavenly world in the pleasure it 
affords. Closest contact with those destitute of 
fine perception of the value of learned pursuits 
men who gain no wisdom from you , nor you from 
them - is one of the hells . 

3 


கூடாநட்புப் பெருகிப் பின் குறையும் . 
234. பெருகுவது போலத் தோன்றிவைத் தீப்போல் 

ஒருபொழுதுஞ் செல்லாதே நந்தும் - அருகெல்லாஞ் 
சந்தன நீள் சோலைச் சாரல் மலைநாட ! 

பந்த மிலாளர் தொடர்பு . 
Intimacy with those who have no sympathy 

is like fire in the stubble. 
Lord of the land where wide groves of Sandal 
cover the hilly slopes ! Friendship with those who 
feel not its real obligation , like fire in the straw 
(suddenly ) appears , seeming as though it would 
increase , but never advancing dies out . 

4 


கூடா நட்புத் துன்பமே கொடுக்கும் . 
235. செய்யாத செய்தும் நாம் என்றலும் செய்வதனைச் 

செய்யாது தாழ்த்துக்கொண் டோட்டலும் - மெய்யாக 
இன்புறூஉம் பெற்றி இகழ்ந்தார்க்கும் அந்நிலையே 
துன்புறூஉம் பெற்றி தரும் . 


104 


நாலடியார் 


Boastings and delays . 
The promising to do what cannot be done , and the 
putting off and leaving undone through delay 
things that could be done , will forthwith bring 
experience of sorrow even to those who have 
contemned truthfully the pleasant experiences of 
life ( ascetics and saints ). 

5 
சிறியவரை அறியலாம் செயல்வேறுபாட்டினால் . 
236. ஒருநீர்ப் பிறந்தொருங்கு நீண்டக் கடைத்தும் 

விரிநீர்க் குவளையை ஆம்பலொக் கல்லா ; 
பெருநீரார் கேண்மை கொளினுநீ ரல்லார் 
கருமங்கள் வேறு படும் . 
The water - lily does not become a lotus by 
being in the same tank with it : so evil persons 

will act in conformity with their natures. 
The Ambal ( water - lily ) does not equal the expanding 
Kuvalai though born and growing together with it 
in the same pool : though they attain to intimacy 
with those of generous instincts, the deeds of men 
in whom these instincts 

these instincts are lacking will be 
diverse . 

6 


. 


ஒற்றுமையில்லார் நட்பு இன்னாது . 
237. முற்றற் சிறு மந்தி முற்பட்ட தந்தையை 

நெற்றுக்கண் டன்ன விரலால் ஞெமிர்த்திட்டுக் 
குற்றிப் பறிக்கும் மலைநாட ! இன்னாதே 
ஒற்றுமை கொள்ளா தார் நட்பு . 
Friendship with the uncongenial is bad . 
Lord of the hilly land where the immature little 
monkey, with its finger like a bean - pod , will flip 
its father when it meets him , and poke him and 
snatch fruit from him ! Afflictive indeed is friend 
ship with the uncongenial. 

7 


NALADIYAR 


105 


உற்றவிடத் துதவுவதே உயர்ந்த நட்பாகும் . 
238. முட்டுற்ற போழ்தின் முடுகி என் ஆருயிரை 

நட்டான் ஒருவன்கை நீட்டேனேல் - நட்டான் 
கடிமனை கட்டழித்தான் செல்வுழிச் செல்க 
நெடுமொழி வையம் நக . 


The curse of him who does not offer his life 

for his friend .. 


If I hasten not to put forth my hand and offer my 
precious life to my friend when in distress , may I 
depart whither he goes who has violated the 
sanctity of his friend s wedded wife , while the 
far -famed world laughs ! 

8 


புல்லறிவுடையார் நட்புப் பொருந்தாது . 
239. ஆன்படு நெய்பெய் கலனுள் அதுகளைந்து 

வேம்படு நெய்பெய் தனைத்தரோ ; -தேம்படு 
நல்வரை நாட ! நயமுணர்வார் நண்பொரீஇப் 
புல்லறிவி னாரொடு நட்பு . 


Bitter for sweet . 


Lord of the land of goodly hills where honey 
flows ! To forsake the friendship of those who 
know the right , and cultivate that of shallow 
pretenders to knowledge , is like emptying out 
cow s ghee from a vessel and pouring into it 
margosa oil . 

9 


240 . 


தீயினத்தாரைச் சேர்வது தீமையாம் . 
உருவிற் கமைந்தான்கண் ஊராண்மை இன்மை 
பருகற் கமைந்தபால் நீரளா யற்றே ; 
தெரிவுடையார் தீயின த்தா ராகுதல் நாகம் 
விரிபெடையோ டாடிவிட் டற்று . 


106 


நாலடியார் 


A specious outward appearance without a 

liberal spirit . 


The absence of generosity in those whose exterior 
is pleasing, is like the mingling of water with the 
milk provided for food : when men of under 
standing take to bad company it is like the 
disporting of a Cobra with a female viper . 10 


உரு . அறிவுடைமை 
Ch . 25. The Possession of Practical Wisdom 

தளர்ந்தாற் பகைவரைத் தாங்குவர் மேலோர் . 
241. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார் 

தாமேயும் நாணித் தலைச்செல்லார் காணாய் ; 
இளம்பிறை யாயக்கால் திங்களைச் சேரா ( து ) 
அணங்கருந் துப்பின் அரா . 


Generosity to fallen foes . 
Worthy men , when they behold where foes are 
foiled , themselves too feel sore abashed , and do 
not hasten on to crush them . Behold , the strong 
invulnerable dragon draws not near the moon ( to 
swallow it ) when it is in its tender crescent 
days !! 

1 


அடக்கமே மக்கட்கு அணிகலம் ஆவது . 
242. நளிகடல் தண்சேர்ப்ப ! நல்கூர்ந்த மக்கட் 

கணிகல மாவ தடக்கம் ; - பணிவில்சீர் 
மாத்திரை யின்றி நடக்குமேல் வாழுமூர் 
கோத்திரங் கூறப் படும் . 


NALADIYAR 


107 


Self - restraint an ornament . 
Lord of the cool shore of the spreading sea ! To 
men in poverty a modest self - restraint is the 
chiefest ornament . If a man live in unbending 
pride , and in a manner unbefitting his position ,, 
his fellow - townsmen will revile his race . 

2 


மறுமையின்பமும் தரும் நல்லொழுக்கம் . 
243. எந்நிலத்து வித்திடினும் காஞ்சிரங்காழ் தெங்காகா ( து ) 

எந்நாட் டவரும் சுவர்க்கம் புகு தலால் , 
தன்னாற்றான் ஆகும் மறுமை வடதிசையும் 
கொன்னாளர் சாலப் பலர் . 


Character , not birthplace. 
Whatever soil you sow it in , the Strychnos nut 
grows not into a cocoa - palm . Some of the 
Southern land have entered Paradise ! It is man s 
way of life that decides his future state . Full 
many from the Northern land are denizens of 
hell . 

3 


இனத்தால் மேலோர் மனம் மாறுபடாது . 
244. வேம்பின் இலையுட் கனியினும் வாழை தன் 

தீஞ்சுவை யா துந் திரியாதாம் ; ஆங்கே 
இனந்தீ தெனினும் இயல்புடையார் கேண்மை 
மனந்தீதாம் பக்கம் அரிது . 


Good men not affected by corrupt influences . 

Though ripened amid margosa leaves the fruit of 
the plantain loses no atom of its sweet flavour. 
Even so the friendship of men of noble mood , 
although their race be evil , can hardly work ill to 
the mind .. 

4 


108 


நாலடியார் 


இயற்கை யறிவுடையவர் என்றும் மாறுபடார் . 
245. கடல் சார்ந்தும் இன்னீர் பிறக்கும் , மலைசார்ந்தும் 

உப்பீண்டுவரி பிறத்தலால் ; தத்தம் 
இனத் தனைய ரல்லர் எறிகடல் தண் சேர்ப்ப ! 
மனத்தனையர் மக்களென் பார் . 


Not environment , but mind makes the man . 

Though close by the sea , sweet waters ofttimes 
spring up there ; on the hill- side the waters often 
gush out all brine ! Thus men are not as their 
race . --Lord of the dashing sea s cool shore ! Men 
are as their minds . 

5 


கூடுதல் பிரிதல் சான்றோர் குறித்திடார் . 
246. பராஅரைப் புன்னை படுகடல் தண் சேர்ப்ப ! 

ஒராஅலும் ஒட்டலுஞ் செய்பவோ ? நல்ல 
மரூஉச்செய் தியார்மாட்டுந் தங்கு மனத்தார் 
விராஅஅய்ச் செய்யாமை நன்று . 


Against caprice . 
Lord of the cool sea - shore , where flourishes the 
thick -stemmed laurel ! Men whose minds are good 
( constant ), and who adhere to whomsoever they 
have formed an intimacy with , will not sometimes 
avoid men , and at other times be intimate . It is 
good not to have fits of alternating warmth and 
indifference .. 

6 


247 . 


அறிஞரைச் சார்ந்தால் இன்பம் அணுகும் . 
உணர உணரும் உணர்வுடை யாரைப் 
புணரிற் புணருமாம் இன்பம் ; - புணரின் 
தெரியத் தெரியுந் தெரிவிலா தாரைப் 
பிரியப் பிரியுமாம் நோய் . 


NALADIYAR 


109 


Good and bad associations . 


Join the men who throughly feel true wisdom s 
inner sense , and forthwith joy joins you . Join 
yourself to men devoid of the accurate perception 
of knowledge, and then parting from them is 
parting from pain . 

7 


தானே தன்னைத் தலைவன் ஆக்கலாம் . 
248. நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் , தன்னை 

நிலைகலக்கிக் கீழிடு வானும் , - நிலையினும் 
மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் , தன்னைத் 
தலையாகச் செய்வானும் தான் . 


Men makes , unmakes , and ennobles himself. 

He that establishes a man in good , and he that 
disturbs that good position and casts him down, 
and he that more and more exalts a man and 
establishes him , and he that makes a man head 
(among men ) is (the MAN ) HIMSELF 

8 


காரியம் முடிக்கக் கல்லார் பின்னும் கற்றவர் செல்வார் . 
249. கரும வரிசையாற் கல்லாதார் பின்னும் 

பெருமை யுடையாருஞ் சேறல் - அருமரபின் 
ஓதம் அரற்றும் ஒலிகடல் தண்சேர்ப்ப ! 
பேதைமை யன்ற தறிவு . 


It is prudent sometimes to sacrifice pride . 
Lord of the cool shore of the sounding sea , where 
from old time the billows roar ! In the course of 
their affairs when even great men follow after the 
unlearned , this is not folly but wisdom . 

9 . 


110 


நாலடியார் 


கருமம் போகம் தருமம் மூன்றும் தக்கோர் அடைவர் . 
250. கருமமும் உட்படாப் போகமும் துவ்வாத் 

தருமமும் தக்கார்க்கே செய்யா - ஒருநிலையே 
முட்டின்றி மூன்று முடியுமேல் அஃதென்ப 
பட்டினம் பெற்ற கலம் . 


A perfect life - voyage . 
If a man has wrought all fitting works , enjoyed 
all seemly pleasures , done deeds of charity to 
worthy men : if he shall have accomplished all 
these three unchecked , in this one state , of hin 
men will say : that is a ship that has gained 
the havent . 

10 


உசு . அறிவின்மை 
Ch . 26. The Lack of Practical Wisdom 
அறிவே பெருஞ்செல்வம் ; அறிவின்மை வறுமையாம் . 
251. நுண்ணுணர் வின்மை வறுமை , அஃதுடைமை 

பண்ணப் பணைத்த பெருஞ்செல்வம் ; -எண்ணுங்கால் 
பெண் அவாய் ஆண் இழந்த பேடி அணியாளோ , 
கண் அவாத் தக்க கலம் . 


Lack of accurate perception is poverty . 

Mere externals are nothing 
The want of refined knowledge is poverty , its 
possession is very great and abundant wealth . 
When one considers , will not a sexless creature, 
more woman than man , adorn herself with the 
jewels that her eye desires ? 

1 


பூவின் கிழத்தி புலந்து . 
NALADIYAR 

111 
செல்வமும் அறிவும் ஓரிடம் சேரா . 
252. பல்லான்ற கேள்விப் பயனுணர்வார் பாடழிந்து 

அல்லல் உழப்ப தறி திரேல் - தொல் சிறப்பின் 
நாவின் கிழத்தி உறை தலாற் சேராளே , 


Why the goddess Fortuna avoids the learned . 

Men of vast and varied lore are seen in low 
estate , and suffer want . 

. Would you know the 
reason ? The anciently renowned Lady of the 
tongue abides with them . The Lady of the 
flower is jealous , and draws not near ! 

2 


இளமையிற் கல்லான் இழிவுபின் எய்துவான் . 
253. கல்லென்று தந்தை கழற அதனை யோர் 

சொல்லென்று கொள்ளா திகழ்ந்தவன் , - மெல்ல 
எழுத்தோலை பல்லார்முன் நீட்ட விளியா 
வழுக்கோலைக் கொண்டு விடும் . 


Folly of refusing to learn in youth . 
He who , when his father urgently bade him learn , 
did not take it as a serious matter , but contemned 
it ; when , before many men , some one gently 
presents a written palm - leaf , will in anger fetch a 
stick to beat him as guilty of an insult . 

3 


கல்லாதவனை நாய் என்றே கருதுவர் . 
254. கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து 

நல்லறி வாள ரிடைப்புக்கு - மெல்ல 
இருப்பினும் நாய் இருந் தற்றே , இராஅ ( து ) 
உரைப்பினும் நாய்குரைத் தற்று . 


112 


நாலடியார் 


An ignorant man is a mere cur ! 
When a man who has grown up without learning 
enters the society of the wise , if he sit still, it is as 
if a dog sat there ; and if he rise to speak , it is as 
though a dog barked . 

4 


புல்லர் அவையிற் கல்லார் புகுவர் . 
255. புல்லாப்புன் கோட்டிப் புலவ ரிடைப்புக்குக் 

கல்லாத சொல்லும் கடையெல்லாம் ; - கற்ற 
கடா அயினும் சான்றவர் சொல்லார் பொருள்மேற் 
படாஅ விடுபாக் கறிந்து . 


Cast not pearls before swine . 
All the baser sort consorting with scholars of a 
heterodox and low school , will utter illiterate 
rubbish ; but men replete with learning , though 
urgently asked , utter not the results of their 
learning , knowing that ( the askers ) would fail to 
apply their minds to the import of what was 
said .. 

5 


கல்லார் விரிவுரை யெல்லாம் பகர்வர் . 
256. கற்றறிந்த நாவினார் சொல்லார் தம் சோர்வஞ்சி ; 

மற்றைய ராவார் பகர்வர் ; பனையின் மேல் 
வற்றிய ஓலை கலகலக்கும் , எஞ்ஞான்றும் 
பச்சோலைக் கில்லை ஒலி . 


Modest silence . 
Men of learned tongues are silent, fearing some 
slip ; others ( ignorant men ) will speak out ; on the 
Palmyra tree the dried -up leaves make a loud 
rustling noise ; but evermore the green leaf gives 
forth no sound ! 


6 


NALADIYAR 


113 


அறிவிலார் செவியில் அறவுரை ஏருது . 
257. பன்றிக்கூழ்ப் பத்தரில் தேமா வடித்தற்றால் 

நன்றறியா மாந்தர்க் கறத்தா றுரைக்குங்கால் ; 
குன்றின் மேற் கொட்டுந் தறிபோல் தலை தகர்ந்து 
சென்றிசையா வாகும் செவிக்கு . 


Good instruction thrown away on thankless people . 

When you expound the way of virtue to ungrateful 
people, - which is like mashing up sweet mangoes 
for a pig in a food - trough , - those virtuous 
teachings lose all their force - have their point 
( தலை ) broken ( தகர் ) by the obtuseness of the 
disciple -- and do not enter into , or suit his ear, 
like a stake which one would drive in on the side 
of a hill . 

7 


நோலா உடம்பில் அறிவு நுழையாது . 
258. பாலாற் கழீ இப் பலநாள் உணக்கினும் 

வாலிதாம் பக்கம் இருந்தைக் கிருந் தன்று ; 
கோலாற் கடா அய்க் குறினும் புகலொல்லா 
நோலா உடம்பிற் கறிவு . 


Learning requires discipline . 
Though you wash it with milk for many days and 
dry it , charcoal on no hypothesis becomes white ! 
So into the undisciplined body wisdom enters not , 
though you teach it , driving it in with a stick . 8 . 

இழிசெயல் நாடுவர் நல்லறிவு இல்லார் . 
259. பொழிந்தினிது நாறினும் பூமிசை தல் செல்லா 

திழிந்தவை காமுறூஉம் ஈப்போல்- இழிந்தவை 
தாங்கலந்த நெஞ்சினார்க் கென்னாகும் ? தக்கார்வாய்த் 
தேன்கலந்த தேற்றச்சொல் தேர்வு . 
8 


114 


நாலடியார் 


The fly desires not the fragrant honey . 
The base esteem not sweet and powerful words . 

To those whose minds are full of foul things , 
like the fly which goes not to feed on the flower 
that pours forth sweetness and breathes perfume , 
but fixes its eager desire on ordure , what clear 
comprehension can there be of the lucid words 
full of honied sweetness that issue from the mouths 
of the worthy ? 

9 
கீழ்மகன் நுண்ணிய கேள்வியை விரும்பான் . 
260. கற்றார் உரைக்குங் கசடறு நுண்கேள்வி 

பற்றாது தன்நெஞ் சுதைத்தலால் , - மற்றுமோர் 
தன் போல் ஒருவன் முகநோக்கித் தானுமோர் 

புன்கோட்டி கொள்ளுமாம் கீழ் . 
The base man rejects the words of the learned , 
and seeks the assembly of congenial fools . 
The base man does not apprehend the faultless 
words of accurate instruction which the learned 
utter . These pain his mind . He therefore looks 
in the face of some other one like himself ( for 
encouragement ), and convenes a wretched assembly 
of his own : i . e . He finds one like -minded , and 
the two set up a sect . 

10 


உஎ . நன்றியில் செல்வம் 
Ch . 27. Wealth that profits not 

நன்றியில் செல்வரை நாடார் அறிஞர் . 
261. அருகல தாகிப் பலபழுத்தக் கண்ணும் 

பொரிதாள் விளவினை வாவல் குறுகா ; 
பெரி தணிய ராயினும் பீடிலார் செல்வம் 
கருதும் கடப்பாட்ட தன்று . 


NALADIYAR 


115 


Useless neighbours : so near and yet so far . 


The bat approaches not the Feronia, with its dry 
stem , though it be nigh at hand and bear abundant 
fruit ; so , although mean people are very close at 
hand , their wealth is not a thing that can be 
counted upon . 

1 


செல்வம் இருப்பினும் கீழோரைச் சேரார் . 
262. அள்ளிக்கொள் வன்ன குறுமுகிழ வாயினும் 

கள்ளிமேற் கைந்நீட்டார் சூடும்பூ அன்மையால் ; 
செல்வம் பெரிதுடைய ராயினும் கீழ்களை 
நள்ளார் அறிவுடை யார் . 

. 


None pluck the Kalli flowers . 

The wise approach not the base . 
Men reach not out their hand to the Kalli (Cactus ), 
though it bears delicate round buds by the handful, 
because these are not flowers they can weave into 
a garland to crown themselves withal; so wise 
people form no friendships with the base , however 
great their wealth may be . 

2 


ஈயாச் செல்வரிடம் எவரும் சேரார் . 
263. மல்கு திரைய கடற்கோட் டிருப்பினும் 

வல்லூற் றுவரில் கிணற்றின் கட் சென்றுண்பர் ; 
செல்வம் பெரிதுடைய ராயினும் , சேட்சென்றும் 
நல்குவார் கட்டே நசை . 


116 


நாலடியார் 


Though living on the sea - shore , men go to 

the fresh spring to drink . 


Though men live on the curved shore of the sea 
with its multitudinous waves , they go and drink 
at the well , with its perennial fountain of fresh 
water from the rock ; so even if those ( who are 
neighbours ) are very wealthy , the desire ( of the 
poor ) is towards the liberal , though these may be 
far to seek . 

3 


அறிவிலார் செல்வராய் யாண்டும் வாழ்கின்றார் . 
264. புணர்கடல்சூழ் வையத்துப் புண்ணியமோ வேறே ; 

உணர்வ துடையார் இருப்ப - உணர்விலா 
வட்டும் வழுதுணையும் போல்வாரும் வாழ்வரே , 
பட்டும் துகிலும் உடுத்து . 


The senseless dressed in silks ! 

Virtue quite another matter . 
In the world surrounded by the (all-) embracing 
sea , merit is quite an indifferent matter ! Under 
standing ones are ( poor ) ; and even those of no 
understanding — who are like mere palm tree 
tufts and brinjals - live prosperously , clad in silks 
and rich garments . 

4 


கல்லார் செல்வத்திற்குக் காரணம் வினையே . 


265. நல்லார் நயவ ரிருப்ப நயமிலாக் 

கல்லார்க்கொன் றாகிய காரணம் , - தொல்லை 
வினைப்பய னல்லது வேல்நெடுங் கண்ணாய் ! 
நினைப்ப வருவதொன் றில் , 


NALADIYAR 


117 


Men fortunate who seem not to deserve it . 


While pleasant folk and just abide ( in poverty ) , 
you ponder why men unjust and ignorant have any 

It is fruit of ancient deeds , thou 
whose long eyes are darts :-to thoughtful mind 
no other cause occurs . 

5 


joy .. 


பண்பிலார் செல்வம் பயனில்லாதது . 
266. நாறாத் தகடேபோல் நன்மலர்மேற் பொற்பாவாய் ! 

நீறாய் நிலத்து விளியரோ ; - வேறாய 
புன்மக்கள் பக்கம் புகுவாய் நீ பொன் போலும் 
நன்மக்கள் பக்கம் துறந்து . 


Fortune cursed . 
O golden dame , that sittest like a scentless leaf on 
a beauteous flower ! Die , and fall in ashes to the 
ground : thou enterest homes of worthless men of 
perverse mind , forsaking good men pure as gold . 


அறிஞர் வறுமையும் அறிவிலார் செல்வமும் 

அடைவது வியப்பே . 
267. நயவார்கண் நல்குரவு நாணின்று கொல்லோ ; 

பயவார்கட் செல்வம் பரம்பப் பயின் கொல் ; 
வியவாய்காண் வேற்கண்ணாய் இவ்விரண்டும் ஆங்கே 
நயவாது நிற்கும் நிலை . 


Poverty with the good , and prosperity 

with the mean . 
Has poverty , that bides with men of righteous 
souls , no shame ? Does wealth to ungenerous 
men stick like glue ? O thou of dart - like eye , 
with wonder see that thus , no just discernment 
made , these two abide ! 

7 


118 


நாலடியார் 


புல்லியோர் செல்வம் பொருத்தம் இல்லாதது . 
268. வலவைக ளல்லாதார் காலாறு சென்று 

கலவைகள் உண்டு கழிப்பர்- வலவைகள் 
காலாறும் செல்லார் கருனையால் துய்ப்பவே 
மேலாறு பாய விருந்து . 


The self - denying and the self - indulgent . 
Men who are not void of shame will travel forth 
on foot , and feed on scraps, --so pass their days ; 
the shameless ones make no journeys on foot, but 
feed on dainties at home, perspiring over the 
feast . 

8 


அறிவில்லார் செல்வம் தருபயன் ஒன் றில்லை . 
269. பொன்னிறச் செந்நெற் பொதியொடு பீள்வாட , 

மின்னொளிர் வானம் கடலுள்ளும் கான்றுகுக்கும் ; 
வெண்மை யுடையார் விழுச்செல்வ மெய்தியக்கால் 
வன்மையு மன்ன தகைத்து . 


Misplaced liberality ; rain on the sea . 
While the red paddy s golden germ is parched 
within the ear and dies , the cloud gleaming with 
lightnings pours forth its treasures on the sea . 
When silly men gain ample wealth , even so are 
their liberal gifts bestowed ! 


9 


ஈயார் என்னிற் செல்வரும் வறிஞரே . 
270. ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் 

ஓதி யனையார் உணர்வுடையார் ;-தூய்தாக 
நல்கூர்ந்தும் செல்வர் இரவா தார் , செல்வரும் 
நல்கூர்ந்தார் ஈயா ரெனின் . 


NALADIYAR 


119 


The unintelligent never learn ; the intelligent 

perceive without learning . 
Men void of understanding , though they learn , 
learn not ! Men of understanding ., though 
unlearned , are as men learned ! They are rich , 
though utter paupers , who never beg ; the rich 
are paupers if they bestow nothing ! 

10 


உஅ . ஈயாமை 
Ch . 28. Absence of Charity ; or , the Miser 

பகுத்துண்ணாதவர் புகார் மேலுலகம் . 
271. நட்டார்க்கும் நள்ளா தவர்க்கும் உளவரையால் 

அட்டது பாத்துண்டல் அட்டுண்டல் ;-அட்ட 
தடைத்திருந் துண்டொழுகும் ஆவதில் மாக்கட் ( கு ) 
அடைக்குமாம் ஆண்டைக் கதவு . 


Share your food with friends and foes . 
To the selfish heaven s gate is closed . 
To eat your own meal , after sharing what you 
have cooked , to the extent of your ability, both 
with those who are friends and those who are not 
friends , is cooking and eating ( = is real house 
keeping ). To the good - for -nothing human beings 
whose habit of life it is to shut themselves up , and 
eat alone what they have cooked , the door of 
yonder world will be shut . 

1 


இயன்ற அறஞ்செய்தால் பிறவிப்பயன் எய்தலாம் . 
272. எத்துணை யானும் இயைந்த அளவினால் 

சிற்றறஞ் செய்தார் தலைப்படுவர் ; -மற்றைப் 
பெருஞ்செல்வம் எய்தியக்கால் பின் அறிதும் என்பார் 
அழிந்தார் பழிகடலத் துள் . 


120 


நாலடியார் 


Give what you can , when you can .. 
Whatever the measure be , those who do even lesser 
acts of charity to the measure of their power 
shall attain to excellence . But those who , when 
they have obtained great wealth , say we will be 
wise ( and give) by and by , are lost in a sea of 
guilt. 

2 


ஈயாத ஒருவனை எல்லாரும் இகழ்வர் . 
273. துய்த்துக் கழியான் துறவோர்க்கொன் றீகலான் 

வைத்துக் கழியும் மடவோனை - வைத்த 
பொருளும் அவனை நகுமே ; உலகத் 
தருளும் அவனை நகும் . 


The miser contemptible . 
The senseless man who spends not time in enjoy 
ment ( of his wealth ) , and who gives nothing to 
pious devotees , but boards and dies, -him his 
hoarded wealth derides ; him all that is gracious 
in the worid derides . 

3 


ஈயார் செல்வம் பின் ஏதிலார் அடைவர் . 
274. கொடுத்தலும் துய்த்தலும் தேற்றா இடுக்குடை 

உள்ளத்தான் பெற்ற பெருஞ்செல்வம் இல்லத் 
துருவுடைக் கன்னியரைப் போலப் பருவத்தால் 
ஏதிலான் துய்க்கப் படும் . 


The miser loses what he hoards . 
The great wealth obtained by the man of straitened 
soul, who knows not how either to give or to 
enjoy , shall be enjoyed by a stranger , in due 
season - like lovely virgins remaining unmarried 
in the dwelling 

4 


NALADIYAR 


121 


பிறர்க்கீயாதவர் பெருஞ்செல்வத்தினும் சான்றோர் 

வறுமை தனிச்சிறப்புடையது . 
275. எறிநீர்ப் பெருங்கடல் எய்தி யிருந்தும் 

அறுநீர்ச் சிறுகிணற் றூறல்பார்த் துண்பர் ; 
மறுமை யறியாதா ராக்கத்தின் சான்றோர் 
கழிநல் குரவே தலை . 
Poverty better than the wealth of those 

who live for this world alone . 
Though they have got the mighty sea with its 
dashing waves ( to drink from ), men wait for the 
stream slowly issuing from the little well , often 
dry , and drink there ; so the exceeding poverty of 
the virtuous is preferable to the wealth of those 
who know not of the world to come. 

5 


ஈயாதவன் பொருள் யார்க்கும் உரியதாம் . 
276 . எனதென தென்றிருக்கும் ஏழை பொருளை 

எனதென தென்றிருப்பன் யானும் - தன தாயின் 
தானும் அதனை வழங்கான் பயன் துவ்வான் ; 
யானும் அதனை அது . 

Whose is the miser s wealth ? 
As to the property which the wretched churl 
claims saying it is mine , it is mine , I too chime 
in with It is mine , it is mine ; for if it is his , he 
himself spends it not , nor enjoys the benefit of it ; 
and I , too , neither spend nor enjoy it ! 

வறுமையுடையவர் செல்வர்போல் வருந்தார் . 
277. வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உயந்தார் ; 

இழந்தார் எனப்படுதல் உயந்தார் - உழந்ததனைக் 
காப்புயந்தார் கல்லு தலும் உய்ந்தார் தம் கைந்நோவ 
யாப்புயந்தார் உய்ந்த பல . 


6 


122 


காலடியார் 


Poor men better off than churls . 
The poor have escaped much from which rich men 
that dispense not suffer . 
They have escaped the reputation of having lost 
( their substance ). 
They have escaped the toil of saving it. 
They have 

escaped ( the labour of ) digging 
( to hide it ) . 
They have escaped the ache of hands securing it 
from powerful plunderers . 
Many are the ( sorrows ) they have escaped . T 


278 . 


உரிய பொருளை உடன் பகுத்து உண் ணுக . 
தன தாகத் தான் கொடான் ; தாயத் தவரும் 
தமதாய போழ்தே கொடாஅர் ; -தன தாக 
முன்னே கொடுப்பின் அவர்கடியார் , தான் கடியான் 
பின்னை அவர் கொடுக்கும் போழ்து . 


Nothing but his own churlishness hinders 

the churl from being liberal . 
While it was his he gave not ; and his heirs , now 
it is theirs , give not . Before , while it was his , 
if he had given , they would not have reproved 
(him ) ; and afterwards , if they had given , he 
would not have reproved them ! Men s own 
avarice is the sole reason for the lack of charity . 


வருத்தினாற் கொடுப்பர் தம்பொருளைக் கீழ்மக்கள் . 
279. இரவலர் கன்றாக ஈவார் ஆவாக 

விரகின் சுரப்பதாம் வண்மை ; -- விரகின்றி 
வல்லவர் ஊன்ற வடியாபோல் வாய்வைத்துக் 
கொல்லச் சுரப்பதாம் கீழ் . 


NALADIYAR 


123 


Those wanting in liberal instinct give only 

on compulsion . 
Liberality is that which yields its gifts spon 
taneously (from good instinct) , the askers being as 
the calf and the givers as the cow ; meanness 
yields only when put into a strait and forced , as a 
Cow with no good instinct gives a scanty supply 
( வடி ) when strong ones press . 

9 


ஈட்டும் பொருளால் எய்தும் பல துயர் . 
280. ஈட்டலும் துன்பமற் றீட்டிய ஒண்பொருளைக் 

காத்தலும் ஆங்கே கடுந்துன்பம் ; - காத்தல் 
குறைபடின் துன்பம் கெடின் துன்பம் துன்பக் 
குறைப்பதி மற்றைப் பொருள் . 


Wealth is the source of many sorrows . 
Gathering it together is trouble , and even so the 
guarding of resplendent wealth is severe trouble . 
If the guarded heap diminish , it is trouble . If it 
perish , it is trouble . Wealth is trouble s very 
dwelling -place ! 

10 


உகூ . இன்மை 

Ch . 29. Poverty 
பொருளில்லாரைப் பிணம்போலவே மதிப்பார் . 
281. அத்திட்ட கூறை அரைச்சுற்றி வாழினும் 

பத்தெட் டுடைமை பலருள்ளும் பாடெய்தும் ; 
ஒத்த குடிப்பிறந்தக் கண்ணுமொன் றில்லாதார் 
செத்த பிணத்திற் கடை . 


124 


காலடியார் 


Money commands respect . 
Though he wraps a cloth dyed red around his 
loins , a dozen coins or so , will gain ( the wretch ) 
respect among many men ! The man devoid of 
wealth , though born of noble race , is viler ( in the 
world s estimation ) than a lifeless corpse ! 

1 


இரப்பவன் எல்லா இடமும் புகுவரன் . 
282. நீரினும் நுண்ணிது நெய் என்பர் , நெய்யினும் 

யாரும் அறிவர் புகை நுட்பம் - தேரின் , 
நிரப்பிடும்பை யாளன் புகுமே , புகையும் 
புகற்கரிய பூழை நுழைந்து . 


The insinuating mendicant . 
Where water cannot enter , the more insinuating 
ghi glides in ; and smoke has a subtler power to 
penetrate than even ghi . If you look into it , the 
man debased by poverty will enter haunts where 
smoke scarce finds a way . 


2 


வறுமை யுடையவர்பால் உறவினர் வாரார் . 
283. கல்லோங் குயர்வரைமேற் காந்தள் மலராக்கால் 

செல்லாவாம் செம்பொறி வண்டினம் ; - கொல்லைக் 
கலாஅல் கிளிகடியும் கானக நாட ! 
இலாஅஅர்க் கில்லை தமர் . 

All abandon the needy .. 
When on the high hill s crags the Kanthal blooms 
no more , the crimson - spotted beetle tribe seek 
not its boughs ; -- Lord of the hills wherefrom 
they scare parrots with stones !-the needy have 
no kin . 

3 


NALADIYAR 


125 


செல்வர் இடத்தில் எல்லாரும் சேர்வார் . 
284. உண்டாய போழ்தின் உடைந்துழிக் காகம் போல் 

தொண்டா யிரவர் தொகுபவே ; - வண்டாய்த் 
திரிதருங் காலத்துத் தீதிலிரோ என்பார் 
ஒருவரும் இவ்வுலகத்தில் , 


Time - serving friends. 
When wealth is there, obsequious myriads will 
assemble , like crows around the fallen corpse.. 
When wealth , as the beetle wheels its flight, is 
gone , no one in all the world will ask , " Is it well 
with you ? 


4 


ஆண்மை குலம் கல்வி அழியும் வறுமையால் . 
285. பிறந்த குலம்மாயும் ; பேராண்மை மாயும் ; 

சிறந்த தங் கல்வியும் மாயும் ; - கறங்கருவி 
கல்மேற் கழூஉம் கணமலை நன்னாட ! 
இன்மை தழுவப்பட் டார்க்கு . 


Nothing benefits the poor man . 
Lord of the pleasant land of clustering hills whose 
crags are washed by sounding waterfalls ! - Their 
race is nought , their manly prowess is nought, 
their rare learning is nought, when men are held 
in poverty s embrace . 

5 


வறியவன் வாழ்வினாற் பிறர்பயன் அடையார் . 
286. உள் கூர் பசியால் உழைநசை இச் சென்றார் கட் 

குள்ளூ ரிருந்துமொன் றாற்றாதான் , - உள்ளூர் 
இருந்துயிர் கொன்னே கழியாது தான் போய் 
விருந்தின னாதலே நன்று . 


126 


நாலடியார் 


Let the churl become a guest of others ! 
Although he dwells within the village, and sees the 
poor draw nigh with hungry soul desiring aid , he 
yields them none : why then in the village does 
he vainly pass his days ? It were better he went 
to be a guest himself ! 

6 


வறுமை வந்தால் அறிவும் நீங்கும் . 
287. நீர்மையே யன்றி நிரம்ப எழுந்த தங் 

கூர்மையு மெல்லாம் ஒருங்கிழப்பர் - கூர்மையின் 
முல்லை அலைக்கும் எயிற்றாய் ! நிரப்பென்னும் 
அல்லல் அடையப்பட் டார் . 

Poverty ruins all .. 
O thou whose teeth vie in sharpness with jasmine 
buds ! - When sharp distress of poverty assails, 
men lose all their attributes of goodness at once , 
with the mind s acuteness gained from amplest 
stores of wisdom . 

7 


பிறர்க்கு உதவாதவன் இரப்பதே நன்று . 
288. இட்டாற்றுப் பட்டொன் றிரந்தவர்க் காற்றாது 

முட்டாற்றுப் பட்டும் முயன்றுள்ளூர் வாழ் தலின் 
நெட்டாற்றுச் சென்று நிரைமனையிற் கைந்நீட்டுங் 
கெட்டாற்று வாழ்க்கையே நன்று . 

The struggle with want . 
Better indeed is the life that pertains to the 
ruinous course ( கெட்ட ஆறு), that going far away 
( 16L.LTD ), stretches out (supplicating) hand at 
every door , than to dwell at home (உள்ளூர் ) 
toiling , subject to ( ஆற்றுப்பட்டு ) obstacles ( முத்து ) , 
not giving aught to those that ask , because of 
straitened circumstances . 


8 


NALADIYAR 


127 


உப்பிலாக் கீரையும் உண்பார் வறியவர் . 
289. கடகம் செறிந்ததங் கைகளால் வாங்கி 

அடகு பறித்துக்கொண் டட்டுக் - குடைகலனா 
உப்பிலி வெந்தைதின் றுள்ளற்று வாழ்பவே , 
துப்புரவு சென்றுலந்தக் கால் . 

Reverses . 
The hands once loaded with golden bracelets now 
cull the forest - herb and cook the meal ; and then 
eat the mess unseasoned , from a palm - leaf for a 
dish ! Thus sad at heart they live , when fortune is 
gone and ruin come . 

9 
செல்வவாழ்வு இல்லையேற் சுற்றமும் இல்லை . 
290. ஆர்த்த பொறிய அணிகிளர் வண்டினம் 

பூத்தொழி கொம்பின் மேற் செல்லாவாம் ; - நீர்த்தருவி 
தாழா உயர்சிறப்பின் தண்குன்ற நன்னாட 
வாழா தார்க் கில்லை தமர் . 

Interested friends . 
The humming spotted beetle tribes all bright in 
hue gather not on the branch that has ceased to 
blow . Lord of the good cool hilly land , of high 
renown , whence bounteous streams flow down 
unceasingly -- the unprosperous have no kin ! 10 


50 . 


மானம் 
Ch . 30. Honour ( Self - respect . ) 

மானம் உடையான் மனம் கனல் போன்றது . 
291. திருமதுகை யாகத் திறனிலார் செய்யும் 

பெருமி தங் கண்டக் கடைத்தும் - எரிமண்டிக் 
கானந் தலைப்பட்ட தீப்போற் கனலுமே , 
மான முடையார் மனம் . 


128 


நாலடியார் 


Honourable minds are wroth with wealthy 

arrogance .. 
The mind of those possessed of honourable feeling 
will kindle into flame, like the fire that has caught 
the forest when the conflagration rages , whenever 
they behold the haughty acts of those who are 
destitute of virtuous habits , and to whom their 
wealth is their only strength . 

1 


உரையான் தன் குறை மானம் உடையவன் . 
292. என்பாய் உகினும் இயல்பிலார் பின் சென்று 

தம்பா டுரைப்பரோ தம்முடையார் ; - தம்பா ( டு ) 
உரையாமை முன்னுணரும் ஒண்மை யுடையார்க்கு ) 
உரையாரோ தாமுற்ற நோய் . 


High - minded men complain not to the 

unsympathizing . 
Will (honourable men who are ) masters of them 
selves follow graceless men to tell of their 
sufferings, though fallen away to mere skeletons ? 

Do they not (rather ) tell the pain they have 
felt to those enlightened souls that understand 
their sufferings before they speak ? 

2 


மானம் உள்ளவன் செல்வரை மதியான் . 
293. யாமாயின் எம் இல்லம் காட்டு தும் தாமாயின் 

காணவே கற்பழியும் என்பார்போல் - நாணிப் 
புறங்கடை வைத்தீவர் சோறும் அதனால் 
மறந்திடுக செல்வர் தொடர்பு . 


NALADIYAR 


129 


Dependance on the wealthy destroys self - respect. 


As for ourselves we would introduce them ( these 
friends ) to our household ; but as regards then , 
they are ashamed ( of us ), as though they said , as 
soon as they ( the ladies) saw them ( the friends ), it 
would be the destruction of their womanly reserve ; 
and so they seat us at the backdoor and give us 
rice ! Therefore let us dismiss all thought of rich 
men s friendship . 

3 


> 


இம்மையும் மறுமையும் இன்பம் தரும் மானம் . 
294. இம்மையும் நன்றாம் இயல்நெறியுங் கைவிடா 

தும்மையும் நல்ல பயத்தலால் , - செம்மையின் 
நானம் கமழும் கதுப்பினாய் ! நன்றேகாண் , 
மான முடையார் மதிப்பு . 


The law of honour is that maintained 

by honourable men . 
O thou whose locks diffuse the odour of pleasant 
musk ! Behold , especially good is ( it to cultivate ) 
that which is esteemed by men of honourable 
mind ; for in this world it is ( obviously ) good ; and , 
since it leads to perseverance in the way of virtue ,, 
it will yield good things in yonder world also . 4 


அறிஞர் பழிபாவங்கட்கு அஞ்சுவார் . 
295. பாவமும் ஏனைப் பழியும் படவருவ 

சாயினும் சான்றவர் செய்கலார் ; சாதல் 
ஒருநாள் ஒருபொழுதைத் துன்பம் அவைபோல் 
அருநவை யாற்றுதல் இன்று . 


9 


130 


நாலடியார் 


Dishonour worse than death . 
The men fulfilled of excellence , though death 
were the alternative, do not deeds that entail sin 
and guilt.. 

Death is an affliction for one day , and for a 
little while . There is nothing that 

that works 
irreparable ill like those ( deeds ) . 

5 
இரவாதவரே பெருஞ் செல்வர் என்பவர் . 
296. மல்லன்மா ஞாலத்து வாழ்பவ ருள்ளெல்லாம் 

செல்வ ரெனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார் ; 
நல்கூர்ந்தக் கண்ணும் பெருமுத் தரையரே , 
செல்வரைச் சென்றிரவா தார் . 


The wealthy and the poor . 
Poor are the men that give not , even though 
deemed wealthiest of all that flourish on the 
teeming ample earth ! They who even when they 
are poor seek not as suppliants wealthy men are 
Lords of the three mighty lands . 

6 
தூயமனத்தவர் சொற்பழிக்கு அஞ்சுவர் . 
297. கடையெலாம் காய்பசி அஞ்சுமற் றேனை 

இடையெலாம் இன்னாமை அஞ்சும் - புடைபரந்த 
விற்புருவ வேல்நெடுங் கண்ணாய் ! தலையெல்லாம் 
சொற்பழி அஞ்சி விடும் . 
The honourable dread most the loss of 

reputation . 
Thou who hast long dart- like eyes with eye - brows 
extending far , like a bow ! the lowest class of men 
dread burning hunger ; the other ( or middle class ) 
dread what is unpleasant ; all the chief of men 
fear words that impute crime. 

7 


NALADIYAR 


131 


8 


செல்வர் சிறுநோக்கம் நல்லோரை வருத்தும் . 
298. நல்லர் பெரிதளியர் நல்கூர்ந்தார் என்றெள்ளிச் 

செல்வர் சிறுநோக்கு நோக்குங்கால்- கொல்லன் 
உலையூதுந் தீயேபோல் உள்கனலுங் கொல்லோ 
தலையாய சான்றோர் மனம் . 
The rich man s contemptuous pity . 

. 
When the very worthy and thoroughly learned see 
the rich men s glance of disparagement, as they 
say contemptuously , These are good people 
persons in greatly reduced circumstances - poor 
folks , does not their mind kindle into flame within 
them , like the fire by the breath of the bellows on 
the blacksmith s forge ? 

தமது குலமேன்மையும் சாற்றார் மானிகள் . 
299. நச்சியார்க் கீயாமை நாண் அன்று ; நாள்நாளும் 

அச்சத்தால் நாணு தல் நாண் அன்றாம் ; - எச்சத்தில் 
மெல்லிய ராகித்தம் மேலாயார் செய்தது 
சொல்லா திருப்பது நாண் . 

What is dishonouring . 
It is no shame ( disgrace ) not to (be able to ) give to 
those who desire it of us . The shrinking on 
account of fear ( felt) day by day is not shame 
( modesty ). But to become reduced in other ways , 
and not to [ dare to ] tell what injuries those who 
love us not have inflicted on us is shame ( disgrace, 
or self -respect ). 

9 
மானங் கெடவரின் வானுலகும் வேண்டார் . 
300. கடமா தொலைச்சிய கானுறை வேங்கை 

இடம் வீழ்ந்த துண்ணா திறக்கும் ; - இடமுடைய 
வானகம் கையுறினும் வேண்டார் விழுமியோர் , 
மானம் அழுங்க வரின் . 


132 


நாலடியார் 


Heaven itself must not be sought at 

the expense of honour . 
The jungle -haunting tiger that slays the wild cow , 
refuses to eat and passes by what has fallen ( of 
itself ) in its path ( i . e . carrion ) ; so the excellent , 
though the wide realms of heaven were within 
their reach , would not desire them , if to be 
obtained ( only ) by the loss of honour . 

10 


நக . இரவச்சம் 
Ch . 31. The Dread of Mendicancy 

தெளிந்த அறிவினர் மயங்கினோர் பின்செல்லார் . 
301. நம்மாலே யாவர் இந் நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றுந் 

தம்மால் ஆம் ஆக்கம் இலர் என்று தம்மை 
மருண்ட மனத்தார் பின் செல்பவோ தாமும் 
தெருண்ட அறிவி னவர் . 


Ignorant condescending patrons . 
Will men themselves possessed of clear discerning 
knowledge follow after those who have yielded 
themselves up to mental bewilderment, and who 
( erroneously ) say ( of suppliants ), These poor folks 
depend entirely on us , evermore are they without 
resources in themselves ? 

1 


இழிசெயல் வாழ்வினும் இறப்பது நன்று . 
302. இழித்தக்க செய்தொருவன் ஆர உணலின் 

பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ 
விழித்திமைக்கு மாத்திரை யன்றோ ? ஒருவன் 
அழித்துப் பிறக்கும் பிறப்பு . 


NALADIYAR 


133 


Honest hunger and dishonest fulness of food . 

Is not a man s dying and birth again measured by 
the twinkling of an eye ? Is it then a fault if a 
man rather choose to suffer hunger, doing no 
blameworthy actions , than to feed full, doing things 
that entail disgrace ? 

2 
அன்பினர் இடத்தே மேன்மக்கள் அணுகுவர் . 
303. இல்லாமை கந்தா இரவு துணிந்தொருவர் 

செல்லாரு மல்லர் சிறுநெறி - புல்லா 
அகம்புகுமின் உண்ணுமின் என்பவர்மாட் டல்லால் 
முகம்புகுதல் ஆற்றுமோ மேல் ? 

Ask only of the courteous . 
There will never be wanting those who, with 
their destitution as their support making it their 
excuse ) , will venture upon mendicancy , and tread 
the way of humiliation ; but will the noble -minded 
man enter ( as a suppliant) the presence of any 
save of those who will embrace him and say , 
Enter my dwelling , eat of my food ? 

3 
செல்வர்பின் சென்று நில்லார் நல்லோர் . 
304. திருத்தன்னை நீப்பினும் தெய்வம் செறினும் 

உருத்த மனத்தோ டுயர்வுள்ளி னல்லால் , 
அருத்தம் செறிக்கும் அறிவிலார் பின்சென் 
றெருத்திறைஞ்சி நில்லாதாம் மேல் . 

No reverses bend the noble spirit . 
Though fortune forsake him , and fate frown , the 
man of lofty soul, dwelling with steadfast mind on 
things above, disdains to stand with bending neck 
in the train of the foolish who hoard their 
wealth , 

4 


134 


நாலடியார் 


கரவா நண்பரையும் இரவார் மேலோர் . 
305. கரவாத திண்ணன்பின் கண்ணன்னார் கண்ணும் 

இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை ; - இரவினை 
உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் , என்கொலோ 
கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு . 


Mendicancy is always painful. 
To live asking naught even from those dear as an 
eye , whose love is sure , and who never refuse, is 
happy life .. 

Since the mind dissolves in shame at 
the very thought of beggary , -wben men receive 
alms , what are the receivers thoughts, I pray ? 5 


அயலாரை இரப்பதால் பயன் யாதும் இல்லை . 
306. இன்னா இயைக இனிய ஒழிகென்று 

தன்னையே தான் இரப்பத் தீர்வதற்கு என்னை கொல் 
காதல் கவற்றும் மனத்தினால் கண்பாழ்பட் 
டேதி லவரை இரவு . 

Contentment better than mendicancy . 
When a man himself begs of himself , saying , Let 
troubles come, let joys depart ! the sting of poverty 
is extracted ; why then , for this purpose , should 
any one , his mind agitated with desire , and his eye 
wasted with weeping , beg of strangers ? 

6 


இரப்பாரை இகழாது இருப்பவன் சிறந்தோன் . 
307. என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத் 

தென்றும் அவனே பிறக்கலான் - குன்றின் 
பரப்பெலாம் பொன்னொழுகும் பாய் அருவி நாட ! 
இரப்பாரை எள்ளா மகன் . 


NALADIYAR 


135 


Beggars are universally despised . 
Lord of the land where gold is borne down by 
rushing waterfalls from every hilly slope ! -- Though 
in this world new (kinds of ) men are continually 
born , that very man is never born that does not 
scorn mendicants. 

7 


ஈஎன விரப்பது மிகவும் இழிவாம் . 
308. புறத்துத் தன் இன்மை நலிய அகத்துத் தன் 

நன்ஞானம் நீக்கி நிறீஇ ஒருவனை 
ஈயாய் எனக்கென் றிரப்பானேல் அந்நிலையே 
மாயானோ மாற்றி விடின் . 


Mendicancy is unmitigated misery . 
Want wastes his outward frame ; he lays aside 
wisdom , his inward being s good ; and so resolving , 
begs of some stranger , saying , Give to me. - If 
then the boon be refused, must he not that very 
instant die ? 

8 


வறிஞர் செல்வரைச் சார்ந்து வாழ்க . 
509. ஒருவ ரொருவரைச் சார்ந்தொழுகல் ஆற்றி 
வழிபடுதல் வல்லுத லல்லால் , - 

பரிசழிந்து 
செய்யீரோ என்னானும் என்னுஞ்சொற் கின்னாதே 
பையத்தான் செல்லும் நெறி ? 


A hermitage preferable to mendicancy . 
Men form close intimacies with others and live as 
their dependants , and this is permissible ; but is it 
more painful quietly to go one s way ( to the 
hermitage ) than , lost to all 

lost to all sense of personal 
dignity, to say , Will ye not do aught for me ? 9 


136 


நாலடியார் 


பழமைபற்றிக் கிழமை பாராட்டுக . 
310. பழமைகந் தாகப் பசைந்த வழியே 

கிழமைதான் யாதானுஞ் செய்க ; - கிழமை 
பொறாஅர் அவரென்னின் பொத்தித்தம் நெஞ்சத்து 
அறாஅச் சுடுவதோர் தீ . 


Relieve the wants of old friends , 

though they shrink from it . 
Relying on old 

old friendship, in an affectionate 
manner , render such assistance as your intimacy 
warrants . If he will not endure (the assistance ), 
will it not be a fire heaped up and burning in his 
bosom ? 

10 


தூஉ . அவையறிதல் 
Ch . 32. The Knowledge of the Assembly 

சிற்றறிவினர் அவை சேரார் அறிஞர் . 
311. மெய்ஞ்ஞானக் கோட்டி உறழ்வழி விட்டாங்கோர் 

அஞ்ஞானந் தந்திட் டதுவாங் கறத்துழாய்க் 
கைஞ்ஞானங் கொண்டொழுகுங் காரறி வாளர்முன் 
சொன்ஞானம் சோர விடல் . 


Cast not pearls before swine . 
Decline entirely to utter words of wisdom before 
heretics ( காரறிவாளர் = men of darkened knowledge, 
-men who professing to be wise , have their under 
standing darkened ) , who having forsaken the way 
pertaining to the assemblies of true wisdom , have 
there laid down propositions of unwisdom , and 
propagating them diligently, live in accordance 
with their own shallow wisdom ! 

1 


NALADIYAR 


137 


போலிப் புலவர்பாற் போகார் புலவர் . 
312. நாப்பாடம் சொல்லி நயமுணர்வார் போற்செறிக்கும் 

தீப்புலவற் சேரார் செறிவுடையார் ; - தீப்புலவன் 
கோட்டியுட் குன்றக் குடிப்பழிக்கும் அல்லாக்கால் 
தோட்புடைக் கொள்ளா எழும் . 


Avoid the angry violent disputant . 
Well-disciplined men come not near the heretic 
( == man of evil learning , the teacher of an evil 
system ) , who stores up ( in his memory certain 
formulas , comp . 304 ) , as though he understood 
their worth , and repeats them by rote ( lit. as a 
tongue- lesson ). 

The heretic , if worsted in the assembly , will 
abuse the family ( of his opponents ) ; or he will 
spring up and challenge them to fight. 

2 


கற்றது அறியாமற் கழறுவர் பேதையர் . 
313. சொற்றாற்றுக் கொண்டு சுனை த்தெழுதல் காமுறுவர் 

கற்றாற்றல் வன்மையுந் தாந்தேறார் , - கற்ற 
செலவுரைக்கும் ஆற்றியார் , தோற்ப தறியார் , 
பலவுரைக்கும் மாந்தர் பலர் . 


Vain babblers . 


Many are the men that utter many things, who 
long to rise up ( in debate ) , from mere love of 
talking and an itching tongue ; who do not 
themselves apprehend the power and might of 
learning ; who know not the way to utter with 
penetrating force what they have learnt ; and who 
know not what defeat means . 

3 


138 


நாலடியார் 


பேதை புல்லறிவைப் பேசி வெளிப்படுத்தும் . 
314. கற்றதூஉ மின்றிக் கணக்காயர் பாடத்தால் 

பெற்றதாம் பேதையோர் சூத்திரம் - மற்ற தனை 
நல்லா ரிடைப்புக்கு நாணாது சொல்லித் தன் 
புல்லறிவு காட்டி விடும் . 


The neophyte.. 
Without any learning of his own , the fool bas 
obtained one formula from overhearing the lessons 
of a tutor ( who was teaching others ), yet unabashed 
he enters the circle of the good, speaks it out, and 
makes exibition of his mean understanding . 

4 


சொற்போர் புரிவதை நற்புலவர் விழையார் . 
315. வென்றிப் பொருட்டால் விலங்கொத்து மெய்கொள்ளார் 

கன்றிக் கறுத்தெழுந்து காய்வாரோ - டொன்றி 
உரைவித் தகமெழுவார் காண்பவே , கையுள் 
சுரைவித்துப் போலுந்தம் பல் . 


Convincing arguments . 
They who arise to utter words of wisdom , having 
associated themselves with the assembly of those 
who rage and burn and fume with anger, like 
beasts , for the mere sake of victory , not under 
standing the truth , shall see their own teeth like 
pumpkin seeds in their hands ! 


5 


மூடர் மொழியையும் சான்றோர் கேட்பர் . 
316. பாடமே ஓதிப் பயன் தெரிதல் தேற்றாத 

மூடர் முனிதக்க சொல்லுங்கால் - கேடருஞ்சீர்ச் 
சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்றவரை 
ஈன்றாட் கிறப்பப் பரிந்து . 


NALADIYAR 


139 


Fools disgrace themselves in the assembly 

of the learned . 
When foolish men chaunt their lesson , not knowing 
the fruit that lesson yields, but uttering words 
that gender wrath , the learned ones, whose fame 
dies not, will stand by ashamed , sorely pitying the 
mother that bare them . 

6 


நூற்பொருள் காண்பது யார்க்கும் அருமையாம் . 
317. பெறுவது கொள்பவர் தோள்போல் நெறிப்பட்டுக் 

கற்பவர்க் கெல்லாம் எளிய நூல் - மற்றம் 
முறிபுரை மேனிய ருள்ளம் போன் றியார்க்கும் 
அறிதற் கரிய பொருள் . 


The letter easy , the meaning hard . 
Like the charms of those who sell their love for 
what they gain , the sacred texts are easy to those 
who rightly learn them ; but like the minds of 
these whose forms are soft as tender shoots , the 
meaning is hard to all. 

7 
புத்தகம் தொகுத்தோர் எல்லாரும் புலவர் அல்லர் . 
318. புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார் 

உய்த்தக மெல்லாம் நிறைப்பினும் - மற்றவற்றைப் 
போற்றும் புலவரும் வேறே பொருள் தெரிந்து 
தேற்றும் புலவரும் வேறு . 


Book collectors and scholars . 
Although men gather together books in abundance, 
and , not understanding their contents, fill the 
whole house with them ; the sages who merely 
take care of books are of one sort , and the sages 
who understand their contents, and make them 
clear to others , are of another sort . 

8 


140 


நாலடியார் 


பொருள் விளக்குவதே நூலிற்கு உரையாம் . 
319. பொழிப்பகலம் நுட்ப நூல் எச்சமிந் நான்கிற் 

கொழித்தகலங் காட்டா தார் சொற்கள் - பழிப்பில் 
நிரையாமா சேர்க்கும் நெடுங்குன்ற நாட ! 
உரையாமோ நூலிற்கு நன்கு . 


A perfect commentary . 
Lord of the land of long chains of hills where the 
wild cattle assemble in herds ! 


Is that a good commentary to a faultless composi 
tion , which consists of the words of those who do 
not sift it thoroughly , in the four divisions of 
summary , amplification , minute exposition , and 
supplementary information , and thus exhibit the 
full import ? 


9 


நற்குடிப்பிறப்பிலார் நல்லறிவு அடையார் . 
320. இற்பிறப் பில்லார் எனைத்து நூல் கற்பினும் 

சொற்பிறரைக் காக்குங் கருவியரோ- இற்பிறந்த 
நல்லறி வாளர் நவின்ற நூல் தேற்றாதார் 
புல்லறிவு தாமறிவ தில் . 


Critics .. 


Will those who are not of high family , however 
they may study learned works , be fit instruments 
to guard others from faults of speech ? And men 
of good family who are well learned will not ( seem 
to ) be aware of the deficiencies of those who do 
not comprehend the works they talk of . 

10 


NALADIYAR 


141 


ங ங . புல்லறிவாண்மை 
Ch . 33. Insufficient Knowledge 

புல்லறிவுடையார் புலவர் உரை கொள்ளார் . 
321. அருளின் அறமுரைக்கும் அன்புடையார் வாய்ச்சொல் 

பொருளாகக் கொள்வர் புலவர் - பொருளல்லா 
ஏழை அதனை இகழ்ந்துரைக்கும் பாற்கூழை 
மூழை சுவையுணரா தாங்கு . 


Only the wise value the wise . 
Men of sense receive as a reality the words from 
the mouth of the loving ones who graciously teach 
virtue . The 

The (ignorant ) wretch , himself unreal, 
speaks ( of virtue ) with contempt . Just so the 
ladle distinguishes not the flavour of the rice 
boiled in milk . 

1 


அறநெறி கீழ்மக்கள் செவியில் ஏறாது . 
322. அவ்வியம் இல்லார் அறத்தா றுரைக்குங்கால் 

செவ்விய ரல்லார் செவிகொடுத்துங் கேட்கலார் 
கவ்வித்தோல் தின்னும் குணுங்கர் நாய் பாற்சோற்றின் 
செவ்வி கொளல்தேற்றா தாங்கு . 


Foolish people hearing hear not. 
When men of ungrudging soul declare the way of 
virtue, those who are not rightly disposed, although 
they give ear , hear not . 
Even so the currier s dog seizes on and devours 
leather, not appreciating the flavour of milk and 
rice . 

2 


142 


நாலடியார் 


நன்றியில்லாதார் பொன்றுவது நலமே . 
323. இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர்போம் மார்க்கம் 

எனைத்தானும் தாம்கண் டிருந்தும் - தினைத்துணையும் 
நன்றி புரிகல்லா நாணில் மடமாக்கள் 
பொன்றிலென் பொன்றாக்கா லென் . 


Useless in life and unmourned in death . 


What matters it whether they live or die — the 
shameless stupid people who do no good , not even 
as much as a grain of millet , though they see by 
every species of example the way in which their 
life so sweet to them , passes away in the twinkling 
of an eye ? 

3 


பல்லோர் பகைகொளல் புல்லறிவாகும் . 
324. உளநாள் சிலவால் உயிர்க்கேமம் இன்றால் 

பலர்மன்னுந் தூற்றும் பழியால் - பலருள்ளும் 
கண்டாரோ டெல்லாம் நகாஅ தெவனொருவன் 
தண்டித் தனிப்பகை கோள் . 


Misanthropy . 
Since being s days are few , and life no safeguard 
owns , and guilt by many blamed is rife , mid many 
men , why , laughing not with all they see , should 
any sulk apart , and nurse a sullen hate ? 


4 


அவையில் எவரையும் வைவது கொடியது . 
325. எய்தி யிருந்த அவை முன்னர்ச் சென்றெள்ளி 

வைதா னொருவன் ஒருவனை - வைய 
வயப்பட்டான் வாளா இருப்பானேல் வை தான் 
வியத்தக்கான் வாழு மெனின் . 


NALADIYAR 


143 


The evil tongue . 
A man has gone before the assembly that had 
gathered together, and contemning another has 
raviled him . Now , if the reviled one remain 
silent, the reviler is to be wondered at if he 
survive ; ( for abuse is his very life, and the 
patience of the reviled one has closed his mouth . ) 5 


அறச்செயல்புரியான் சிறப்பினை அடையான் . 
326. மூப்புமேல் வாராமை முன்னே அறவினையை 

ஊக்கி அதன்கண் முயலா தான் - நூக்கிப் 
புறத்திரு போகென்னும் இன்னாச்சொல் இல்லுள் 
தொழுத்தையாற் கூறப் படும் . 

Dishonoured old age . 
He who before old age comes , has not undertaken 
and zealously carried out works of virtue, will be 
pushed about in the house , addressed in harsh 
language, and bidden to get on one side or to go 
out , by even the maid - servants . 

6 
புல்லறிவு வீணிற் பொழுதுபோக்குவதே . 
327. தாமேயும் இன்புறார் தக்கார்க்கும் நன்றாற்றார் 

ஏமஞ்சார் நன்னெறியுஞ் சேர்கலார் - தாமயங்கி 
ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளைப் 
போக்குவார் புல்லறிவி னார் . 

Wasted lives . 
Men of scanty wisdom are those who do not 
themselves enjoy any sweets of life , bestow no 
benefactions on worthy persons, draw not nigh 
the good path that safeguards ( the soul) ; but 
infatuated and absorbed in the acquisition of 
wealth , pass away their days of life in vain . 7 


144 


நாலடியார் 


பேதையார் அறச்செயல் பின்செய நினைப்பார் . 
328. சிறுகாலை யே தமக்குச் செல்வுழி வல்சி 

இறுகிறுகத் தோட்கோப்புக் கொள்ளார் - இறுகிறுகிப் 
பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கைகாட்டும் 
பொன்னும் புளிவிளங்கா யாம் . 


The miser s death - bed . 


In the very earliest time ( in early youth ) they 
take not food for the journey which they must 
make into another world ), tying tightly the wallet 
on their shoulders ; but tying tightly ( their 
treasure bags ) , they say , In after days we will 
learn wisdom : the gold these idiots will indicte 
with their hands ( as legacies , when they are 
speechless , and in the grasp of death ) will be as 
sour vilam fruit . 

8 


சிறந்த வாழ்வில் அறம்புரிவது மேல் . 
329. வெறுமை யிடத்தும் விழுப்பிணிப் போழ்தும் 

மறுமை மனத்தாரே யாகி- மறுமையை 
ஐந்தை யனைத்தானும் ஆற்றிய காலத்துச் 
சிந்தியார் சிற்றறிவி னார் . 


Saints when they suffer , sinners 

when they prosper . 
When poor , or when disease s deadly grasp they 
feel , to other world alone their minds are given ; 
but when wealth grows , no thought , small as a 
grain of mustard seed , give they to other world 
these souls unwise ! 


9 


NALADIYAR 


145 


நிலையிலா வாழ்வினை நினைந்து அறம் புரிக . 
330. என்னே மற் றிவ்வுடம்பு பெற்றும் அறம் நினையார் 

கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை - அன்னோ 
அளவிறந்த காதல் தம் ஆருயி ரன்னார்க் 
கொள இழைக்குங் கூற்றமுங் கண்டு , 


Friends hurried away ; 
the unwise heed it not . 


Though they have gained a human frame, of 
virtue think they not ! In vain they spend their 
days . Alas ! and yet they see death eagerly 
hasting to snatch away those infinitely dear , like 
to their very souls ! Why is this so ? 

10 


பேதைமை 
Ch . 34. Utter Folly 
இறப்பை எண்ணாது களித்திருத்தல் பேதைமை . 
331. கொலைஞர் உலையேற்றித் தீமடுப்ப ஆமை 

நிலையறியா தந்நீர் படிந்தாடி யற்றே 
கொலைவல் பெருங்கூற்றம் கோள் பார்ப்ப ஈண்டை 
வலையகத்துச் செம்மாப்பார் மாண் பு . 


Men disport themselves in the very 

meshes of death s net . 


While the turtle s murderers have put it into the 
pot, and kindled fire beneath , it sports unconscious 
of its fate : such is their worth who joy entangled 
in life s met , while death , the mighty murderer ,, 
waits to seize them . 

1 
10 


146 


நாலடியார் 


நாளும் அறவினை செய்வது நன்று . 
332. பெருங்கட லாடிய சென்றார் ஒருங்குடன் 

ஓசை அவிந்தபின் ஆடுதும் என்றற்றால் 
இற்செய் குறைவினை நீக்கி அறவினை 
மற்றறிவாம் என்றிருப்பார் மாண்பு . 


Postponing virtuous action to a time 

that never arrives . 


They went to bathe in the great sea , but cried , 
we will wait till all its roar is bushed , then 
bathe ! Such is their worth who say , we will 
get rid of all our household toils and cares and 
then we will practise virtue and be wise . 2 


முத்திக்கு உரிய அறத்தை முன் புரிக . 
333. குலம் தவம் கல்வி குடிமைமூப் பைந்தும் 

விலங்காமல் எய்தியக் கண்ணும் - நலஞ்சான்ற 
மையறு தொல்சீர் உலகம் அறியாமை 
நெய்யிலாப் பாற்சோற்றின் நேர் . 


A high tone of manners and morals . 


Though a man be of good caste , have performed 
deeds of ascetic virtue, acquired learning, is of 
good family and attained a ripe old age , so that in 
these five points he is faultless ; yet his ignorance 
of what is thoroughly good , 

good , without stain ,, 
sanctioned by ancient precedent, and of good 
renown in the world s ways , will render all his 
advantages like thin , watery milk with boiled rice. 3 


NALADIYAR 


147 


கடையாய மாக்களிற் கல்லே பயன் தரும் . 
334. கல் நனி நல்ல கடையாய மாக்களின் 

சொல் நனி தாமுணரா வாயினும் - இன்னினியே 
நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதலென் 
அற்றவர்க்குத் தாம்உதவ லான் . 

Stones and senseless men . 
Stones are much better than low men ; since , 
though those ( too ) are utterly without apprehension 
of your words , yet they ( stones ) are of assistance 
to those that employ them , inasmuch as they at 
once stand ( where they are fixed ) , remain ( where 
they are put ), lie ( where they are laid ) , and 
remove ( when they are moved ) . 

4 . 
பேதையர் நாக்குத் தீயசொற் பேசும் . 
335. பெறுவதொன் றின்றியும் பெற்றானே போலக் 

கறுவுகொண் டேலாதார் மாட்டும் - கறுவினால் 
கோத்தின்னா கூறி உரையாக்காற் பேதைக்கு 
நாத்தின்னும் நல்ல சுனைத்து . 
A fool angry without cause , longs to abuse . 
If the fool , though nothing is to be gained ( by 
such conduct ), acting as though he had gained 
something , waxing wroth against those who disdain 
( or are unable ) to contend with him , cannot say 
and utter forth in his wrath a string of evil words 
a grievous itching will gnaw his tongue. 

மேதையர் திருத்தினும் பேதையர் திருந்தார் . 
336. தங்கண் மரபில்லார் பின் சென்று தாமவரை 

எங்கண் வணக்குது மென்பவர்- புன்கேண்மை 
நற்றளிர்ப் புன்னை மலருங் கடற்சேர்ப்ப ! 
கற்கிள்ளிக் கையிழந் தற்று . 


148 


நாலடியார் 


It is a hard , thankless task to bend the 

worthless to our will . 
Lord of the sea - shore where the laurel with its 
bright foliage flowers ! The poor ( pretence of ) 
intimacy enjoyed by those who follow after 
( wealthy but ) utterly uncongenial men , and say 
we will bend them to our will , is like losing 
one s hand while digging into a rock . 

6 


செல்வரைச் சூழ்ந்தே திரிவர் பேதையர் . 
337. ஆகா தெனினும் அகத்து நெய் உண்டாகின் 

போகா தெறும்பு புறஞ்சுற்றும் - யாதுங் 
கொடாஅ ரெனினும் உடையாரைப் பற்றி 
விடாஅர் உலகத் தவர் . 


Ants around the neck of the closed oil - jar . 
If there be ghi in the pot , though they cannot get 
at it , the ants will swarm without ceasing around 
the outside ; and so the people of the world will 
cling to and not leave the possessors of wealth , 
though these give them nothing . 


நலம் செய்யா வாழ்க்கையும் நாடுவர் அறிவிலார் 
338. நல்லவை நாடொறும் எய்தார் அறஞ்செய்யார் 

இல்லாதார்க் கியாதொன்றும் ஈகலார் - எல்லாம் 
இனியார்தோள் சேரார் இசைபட வாழார் 
முனியார்கொல் தாம் வாழும் நாள் . 


Fools make all life sad for themselves . 
No good each day they gain ; nor deed of virtue 
do ; nothing to needy men impart ; nor know they 
joy of loved ones sweet embrace ; devoid of fame 
they live : do such not loathe the days they live ? 8 


NALADIYAR 


149 


விரும்பினோர் கேண்மையை விரும்புவர் அறிஞர் . 
339. விழைந்தொருவர் தம்மை வியப்ப ஒருவர் 

விழைந்திலேம் என்றிருக்கும் கேண்மை-- தழங்குகுரல் 
பாய் திரைசூழ் வையம் பயப்பினும் இன்னாதே 
ஆய்நலம் இல்லாதார் மாட்டு . 


Friendship without reciprocity . 
Friendship with those who 

with those who are destitute of 
exquisite goodness , and who , though you cultivate 
them with affectionate deference , ( morosely ) say 

we entertain affection for none , though it 
should yield as its fruit the earth , which the sea 
with its noisy chime of leaping billows girds 
around , --would be only affliction ! 

9 


GI 


தம்புகழ் தாமே கூறின் இழிவாம் . 
340. கற்றனவும் கண்ணகன்ற சாயலும் இற்பிறப்பும் 

பக்கத்தார் பாராட்டப் பாடெய்தும் ; -- தானுரைப்பின் 
மைத்துனர் பல்கி மருந்தின் தணியாத 
பித்தனென் றெள்ளப் படும் . 


Self - laudation .. 


The learning a man has acquired , his world 
renowned excellence , and his nobility of birth , 
will gain for him respect when the bystanders 
celebrate them ; but if he himself proclaim then ,, 
the young kinsmen crowding around will deride 
him as one afficted with a mania not to be 
mitigated by any medicine . 

10 


150 


நாலடியார் 


நரு . கீழ்மை 

Ch . 35. Lowness 

அறிஞர் அறவுரை கேளார் கீழோர் . 
341. கப்பி கடவதாக் காலைத் தன் வாய்ப்பெயினும் 

குப்பை கிளைப்போவாக் கோழிபோல் - மிக்க 
கனம் பொதிந்த நூல்விரித்துக் காட்டினும் கீழ்தன் 
மனம்புரிந்த வாறே மிகும் . 


Teaching wasted . 


The fowl , though each morning duly you scatter 
broken grain into its very mouth , will ceaselessly 
scratch in the refuse -heap ; so , though you 
expound and show the base man works of 
learning , full of weighty wisdom , he will but the 
more resolutely go on in the way in which bis 
mind finds delight. 


1 


மேலோர் இடத்திற் கீழோர் அணுகார் . 
342. காழாய கொண்டு கசடற்றார் தஞ்சாரல் 

தாழாது போவாம் எனஉரைப்பின் கீழ்தான் 
உறங்குவாம் என்றெழுந்து போமாம் அஃதன்றி 
மறங்குமாம் மற்றொன் றுரைத்து . 


The base will not seek the company 

of the wise and good . 
If you say to the base man , Let us without delay 
go to seek refuge with faultless sages possessors of 
mature wisdom , he will probably get up and 
make off , exclaiming . Let us go and slumber , or 
he will perhaps demur, and change the subject . 2 


NALADIYAR 


151 


3 


கீழ்மக்கள் செல்வத்தினும் மேன்மைப்பண்பு அறியார் . 
343. பெருநடை தாம்பெறினும் பெற்றி பிழையா 

தொருநடைய ராகுவர் சான்றோர் - பெருநடை 
பெற்றக் கடைத்தும் பிறங்கருவி நன்னாட ! 
வற்றாம் ஒருநடை கீழ் . 
Promotion does not spoil the good nor 

improve the bad . 
Lord of the goodly land of swelling torrents ! If 
thoroughly worthy men gain some added dignity , 
their nature knows no deviation , but they go on 
in the same even path of virtue ; and although the 
base obtain promotion , his conduct too changes 
not , ( promotion betters him not . ) 

தினைத்தனை நன்றியும் நினைப்பர் சான்றோர் . 
344. தினையனைத்தே யாயினும் செய்தநன் றுண்டால் 

பனையனைத்தா உள்ளுவர் சான்றோர் - பனையனை த் ( து ) 
என்றுஞ் செயினும் இலங்கருவி நன்னாட ! 
நன்றில நன்றறியார் மாட்டு . 
Small benefits seem great to the wise ; 

and vice versa . 
Lord of the goodly land of glistening torrents ! 
The excellent will deem any favour done them , 
though small as a grain of millet , to be large as a 
palm tree . You may constantly confer favours 
huge as a palm tree , but they are not benefits , 
when conferred on those who are not grateful. 4 


பெருமைச் செயல்கள் புரியார் கீழோர் . 
345. பொற்கலத் தூட்டிப் புறந்தரினும் நாய்பிறர் 

எச்சிற் கிமையாது பார்த்திருக்கும் - அச்சீர் 
பெருமை யுடைத்தாக் கொளினும்கீழ் செய்யுங் 
கருமங்கள் வேறு படும் . 


152 


நாலடியார் 


The dog prefers to feed on refuse . 

Nature will out ! 


The dog , though you tend it with care, feeding 
it from a golden vessel , will watch , eye fixed , for 
others leavings ; even so , although you receive the 
base as if they were possessed of greatness, the 
deeds they do will be otherwise ( = their real 
character will be seen by their conduct ) . 

5 


கீழ்மகன் தன்னை மேல்என எண்ணுவான் . 
346. சக்கரச் செல்வம் பெறினும் விழுமியோர் 

எக்காலுஞ் சொல்லார் மிகுதிச்சொல் -- எக்காலு 
முந்திரிமேற் காணி மிகுவதேல் கீழ் தன்னை 
இந்திரனா எண்ணி விடும் 


The base intoxicated by some trivial gain . 
Though they obtain imperial wealth , the excellent 
never utter a vaunting word ; but if at any time 
the base see some small fraction added to his 
scanty store , he will deem himself great as Indra . 


செய்யுந் தொழிலாற் சிறியவரை அறியலாம் . 
347. மைதீர் பசும்பொன் மேல் மாண்ட மணியழுத்திச் 

செய்த தெனினும் செருப்புத் தன் காற்கேயாம் 
எய்திய செல்வத்த ராயினும் கீழ்களைச் 
செய்தொழிலாற் காணப் படும் . 

The slipper . 
Though made of faultless yellow gold , enwrought 
with choicest pearls , the slipper serves but for 
one s foot ; though the base be deemed prosperous 
through the wealth they have gained , their 
baseness will be seen by their actions. 

7 


NALADIYAR 


153 


துன்பம் விளைக்கும் கீழ்மக்கள் தொழில்கள் . 
348. கடுக்கெனச் சொல்வற்றாம் கண்ணோட்ட மின்றாம் 

இடுக்கண் பிறர்மாட் டுவக்கும் அடுத்தடுத்து 
வேக முடைத்தாம் விறன்மலை நன்னாட ! 
ஏகுமாம் எள்ளுமாம் கீழ் . 


The base man s habit of life. 
Victorious lord of the good mountain land ! The 
base is mighty in bitter words, is destitute of 
kindliness , rejoices in others sorrows , is ever and 
anon full of sudden wrath , will run up and down 
and pour contempt on all he meets . 

8 


பன்னாட் பின்செலின் கீழ் மக்கள் பழிப்பார் . 
349. பழைய ரிவரென்று பன்னாட்பின் நிற்பின் 

உழை இனிய ராகுவர் சான்றோர் - விழையாதே 
கள்ளுயிர்க்கும் நெய்தற் கனைகடல் தண்சேர்ப்ப ! 
எள்ளுவர் கீழா யவர் . 


No intimacy possible with the base . 
Lord of the resounding sea s cool shore , where the 
Neythal breathes honied fragrance round ! The 
worthy, if men for many days stand waiting in 
their train , will say these are old acquaintance , 
and will make the place pleasant to them ; the 
base in such circumstances feel no affection , but 
simply despise them . 

9 
செல்வத்திலும் கீழ்மக்கள் செய்யார் நல்வினை . 
350. கொய்புல் கொடுத்துக் குறைத்தென்றுந் தீற்றினும் 

வையம்பூண் கல்லா சிறுகுண்டை - ஐயகேள் ! 
எய்திய செல்வத்த ராயினும் கீழ்களைச் 
செய்தொழிலாற் காணப் படும் . 


154 


காலடியார் 


Prosperity does not elevate the base . 


Hear , O Sir ! The little bullock - calves will not 
learn to bear the yoke and draw the chariot, 
though you give them cut grass , clip them , and 
constantly rub them down ; so , though they have 
gained wealth , the base will be seen ( to be so ) by 
the deeds they do . 

10 


நசு .. 


கயமை 


Ch . 36. Baseness 


தீய தொழிலையே செய்வர் கயவர் . 


351. ஆர்த்த அறிவினர் ஆண்டிளைய ராயினும் 

காத்தோம்பித் தம்மை அடக்குப - மூத்தொறூஉம் 
தீத்தொழிலே கன்றித் திரிதந் தெருவைபோல் 
போத்தறார் புல்லறிவி னார் . 


Age does not improve the essentially base . 
The thoroughly wise , though young in years , will 
guard themselves in stern self -repression . The 
low unwise as age comes on become mature in 
evil works , and are like reeds wind -shaken , hollow 
still ! 

1 


கயவர் நூல் கற்பினும் நுண்ணறிவு நண்ணார் . 
352. செழும்பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் 

வழும்பறுக்க கில்லாவாம் தேரை - வழும்பில் சீர் 
நூல்கற்றக் கண்ணும் நுணுக்கமொன் றில்லாதார் 
தேர்கிற்கும் பெற்றி அரிது . 


NALADIYAR 


155 


Fine perception unattainable by the obtuse . 

Though frogs flourish long in a rich large lake, 
they never rid themselves of their slime ; so it is 
hard for those void of fine perception , even when 
they have learned pure and excellent text -books, 
to acquire the gift of clear understanding. 

2 


முன் நின்று எவர்குற்றமும் மொழிவார் கயவர் . 
353. கணமலை நன்னாட ! கண் இன் றொருவர் 

குணனேயுங் கூறற் கரிதால் - குணனழுங்கக் 
குற்றம் உழைநின்று கூறுஞ் சிறியவர்கட் 
கெற்றால் இயன்றதோ நா . 


Detraction easy only to the base . 
Lord of the goodly land of mountain chains ! It 
is hard to stand before a man , and publish even 
his praise. How then can mean men s tongues 
depreciate a man s good qualities and proclaim his 
faults while standing before him ? 

3 


கயவர் தம் மதிப்பைக் காட்டியே நடப்பார் . 
354. கோடேந் தகலல்குற் பெண்டிர் தம் பெண்ணீர்மை 

சேடியர் போலச் செயல்தேற்றார்- கூடிப் 
புதுப்பெருக்கம் போலத்தம் பெண்ணீர்மை காட்டி 
மதித்திறப்பர் மற்றை யவர் . 


Base men vaunt themselves like wantons . 
Chaste women trick not out their charms of 
womanhood , as is the wont of the wanton .. Like 
fountains ever fresh those others make display 
of every charm , and vaunt their beauty as they 
pass .. 

4 


156 


நாலடியார் 


கயவர் வருத்தினோர்க்குப் பயன் தருவர் . 
355. தளிர்மேலே நிற்பினும் தட்டாமற் செல்லா 

உளிநீரார் மாதோ கயவர் - அளிநீரார்க் 
கென்னானுஞ் செய்யார் எனைத்தானுஞ் செய்பவே 
இன்னாங்கு செய்வார்ப் பெறின் . 


You must extort from the base what you want . 

The base are like the chisel , that , though it is over 
the bud ( to be sculptured ) , moves not without 
some one to strike it . On those who are courteous 
these confer no boon whatever . They will do 
everything for those who use violent means . 5 


தனைப்பிறர் வைததை நினைப்பான் கயவன் . 
356. மலை நலம் உள்ளும் குறவன் ; பயந்த 

விளைநிலம் உள்ளும் உழவன் ; சிறந்தொருவர் 
செய் தநன் றுள்ளுவர் சான்றோர் ; கயம் தன்னை 

வை ததை உள்ளி விடும் . 
Each thinks upon his own favourite place . 
The good remember only benefits conferred 

on them ; the bad only injuries . 
The hill- man thinks upon the beauty of his bills ; 
the farmer thinks upon his fields that have 
yielded him rich crops ; the good think on the 
boons bestowed by worthy men ; the base man s 
thoughts are fixed on abuse he has received . 6 


எத்துணை நன்றியும் எண்ணான் கீழ்மகன் . 
357. ஒருநன்றி செய்தவர்க் கொன்றி யெழுந்த 

பிழை நூறும் சான்றோர் பொறுப்பர் - கயவர்க் 
கெழுநூறு நன்றி செய் தொன்று தீ தாயின் 
எழு நூறும் தீதாய் விடும் . 


NALADIYAR 


157 


The good are grateful ; the base 

ungrateful and malignant . 
The good attach themselves to those that have 
done them one act of kindness , and forgive a 
hundred wrongs that arise . 

arise . The base receive 
seven hundred benefits, but one wrong will turn 
them all to evil . 

7 


நல்லோர் தளர்வினும் நற்செயல் புரிவார் . 
358. ஏட்டைப் பருவத்தும் இற்பிறந்தார் செய்வன 

மோட்டிடத்தும் செய்யார் முழுமக்கள் - கோட்டை 
வயிரம் செறிப்பினும் வாட்கண்ணாய் ! பன்றி 
செயிர்வேழ மாகுதல் இன்று . 


Base men illiberal even in prosperity . 
Worthless persons even in high estate do not the 
deeds that men of noble birth perform even in 
their poverty . O keen - eyed maid ! Men may 
enring and arm the boar s tusks, but it will not 
even so become a warlike elephant . 

8 


கயவர் மரையிலைபோற் பயனின்றி மாய்வர். 
359. இன்றாதும் இந்நிலையே ஆதும் இனிச்சிறிது 

நின்றாதும் என்று நினைத்திருந்து - ஒன்றி 
உரையின் மகிழ்ந்து தம் உள்ளம்வே றாகி 
மரையிலையின் மாய்ந்தார் பலர் . 


Vain dreams . We fade as a leaf . 
To- day , at once , a little hence , we shall gain our 
end ! So many speak and think , and joyously 
tell it out among their friends ; but soon their 
eager minds are changed ; and they have perished 
like a lotus leaf .. 

9 


158 


நாலடியார் 


கல்நெஞ்சர் செல்வக்காலத்திலும் கயவர் . 
360. நீருட் பிறந்து நிறம்பசிய தாயினும் 

ஈரம் கிடையகத் தில்லாகும் - ஓரும் 
நிறைப்பெருஞ் செல்வத்து நின்றக் கடைத்தும் 
அறைப்பெருங்கல் அன்னார் உடைத்து . 

Wealth without heart . 
Though born in the water , and its hue appear 
green , the Netti s pith knows no moisture ; so in 
the world are men of amplest wealth whose hearts 
are hard as stones upon the rocky mountain fell . 


ங எ . பன்னெறி 
Ch . 37. Miscellaneous Topics 

கற்புடைப்பெண் இல்லா வீடு காடாம் . 
361. மழை திளைக்கும் மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் 

இழைவிளக்கு நின்றிமைப்பின் என்னாம் - விழைதக்க 
மாண்ட மனையாளை யில்லா தான் இல்லகம் 
காண்டற் கரியதோர் காடு . 


The wife. 
The mansion meets the clouds . A stately band of 
warders keep watch around . Gems glisten therein 
like lamps. What then ? Where the owner has 
not a wife of dainty excellence , the house within 
is a waste, hard to explore . 

1 


மங்கையர் கற்பின் நிற்பது மாண்பு . 
362. வழுக்கெனைத்தும் இல்லாத வாள்வாய்க் கிடந்தும் 

இழுக்கினைத் தாம்பெறுவ ராயின் - இழுக்கெனைத்துஞ் 
செய்குறாப் பாணி சிறிதே அச் சின்மொழியார் 
கையுறாப் பாணி பெரிது . 


NALADIYAR 


159 


Outward guards avail nothing . 
Though compassed round with a faultless guard of 
swords , if once they gain freedom , in little time 
they are stained with every fault ; and long is the 
time those soft - voiced ones spurn every law of 
right .. 

2 


363 . 


கற்பிலா மகளிர் கணவற்குக் கூற்றம் . 
சுறியென் றெதிர்நிற்பாள் கூற்றம் ; சிறுகாலை 
அட்டில் புகாதாள் அரும்பிணி ;-அட்டதனை 
உண்டி உதவா தாள் இல்வாழ்பேய் ; இம்மூவர் 
கொண்டானைக் கொல்லும் படை , 


The evil qualities of a bad wife and their effects . 

Death is the wife that stands and dares her spouse 
to strike ! Disease is she who enters not the 
kitchen betimes ! Demon domestic is she who cooks 
and gives no alms ! These three are swords to 
slay their lords ! 

3 


பெண்டிரைத் துறவா திருப்பது பேதைமை . 
364. கடியெனக் கேட்டுங் கடியான் வெடிபட 

ஆர்ப்பது கேட்டும் அது தெளியான் - பேர்த்தும் ஓர் 
இற்கொண் டினிதிரூஉம் ஏமுறுதல் என்பவே 
கற்கொண் டெறியுந் தவறு . 

The second marriage . 
He hears ( that marriage is another 

marriage is another name for) 
dread , and yet he dreads it not ! He hears the 
fearful funeral drum , but it gives him no sense ! 
Again to take a wife and to dwell bewildered amidst 
domestic enjoyments is a fault that merits stoning; 
so say ( the wise) . 

4 


160 


நாலடியார் 


தவம் செய்வது தலைமை வாழ்வு . 
365. தலையே தவம் முயன்று வாழ்தல் ; ஒருவர்க் 

கிடையே இனியார்கண் தங்கல் ; - கடையே 
புணராதென் றெண்ணிப் பொருள் நசையால் தம்மை 
உணரார்பின் சென்று நிலை . 


Different modes of life . 
The best thing is a life spent in penitential prac 
tices . The middle course is to live with dear ones 
around . The worst of all is , with the thought 
that we have not enough , through desire of wealth , 
subserviently to follow those who understand us 
not . 

5 . 


உயர்ந்தோர் பல நூல் உணர்ந்து நாள் கழிப்பர் . 
366. கல்லாக் கழிப்பர் தலையாயார் ; நல்லவை 

துவவாக் கழிப்பர் இடைகள் ; கடைகள் 
இனி துண்ணேம் ஆரப் பெறேம்யாம் என்னும் 
முனிவினாற் கண்பா டிலர் . 


Three kinds of men : those that learn , those 

that enjoy , and those that complain . 
The men of noblest mood pass their time in 
learning . The middle sort pass their time in the 
enjoyment of good things . The last and lowest 
cry : Our food is not sweet , We ve not got 
our fill , and in angry mood lie sleepless .. 


6 


தந்தை யறிவே மைந்தன் அறிவாம் . 
367. செந்நெல்லா லாய செழுமுளை மற்றும் அச் 

செந்நெல்லே யாகி விளை தலால் - அந்நெல் 
வயல் நிறையக் காய்க்கும் வளவய லூர ! 
மகனறிவு தந்தை யறிவு . 


NALADIYAR 


161 


Like father , like son ! 
The red grain s swelling germ in after time grows 
up and yields that same red grain . - O fertile 
crofted village lord , whose fields are filled with 
ripening crops of that same grain ! - Wisdom of 
son is wisdom of the sire . 

7 


கீழ்மேல் ஆக மேல்கீழ் ஆக வாழ்வர் உலகில் . 
368. உடைப்பெருஞ் செல்வரும் சான்றோரும் கெட்டுப் 

புடைப்பெண்டிர் மக்களும் கீழும் பெருகிக் 
கடைக்கால் தலைக்கண்ண தாகிக் குடைக்கால்போற் 
கீழ்மேலாய் நிற்கும் உலகு . 


Bad times .. 


The wealthy men of great possessions and the 
perfect have perished , while wantons sons and 
base men multiply . The lowest takes chief place ,, 
and , like the umbrella s handle , this world is 
upside down 

8 


அன்பர் குறை நீக்காத வாழ்வு நன் றன்று . 
369. இனியார்தம் நெஞ்சத்து நோய்உரைப்ப அந்நோய் 

தணியாத உள்ளம் உடையார் --மணிவரன்றி 
வீழும் அருவி விறன்மலை நன்னாட ! 
வாழ்வின் வரை பாய்தல் நன்று . 


Misery of unfeeling selfishness . 
Lord of the good land of mighty hills whence 
streams descend sweeping along pearls ! 

Better men should jump down a precipice 
than live with a mind not disposed to assuage the 
pain of the dear ones who tell them of their 
heart s pain .. 
11 


162 


நாலடியார் 


வெள்ளம் போன்றது வேசையர் நட்பு . 
370. புதுப்புனலும் பூங்குழையார் நட்பும் இரண்டும் 

விதுப்பற நாடின்வே றல்ல - புதுப்புனலும் 
மாரி அறவே அறுமே , அவரன்பும் 
வாரி அறவே அறும் . 


The wantons love . 


( The mountain freshed , and the love of 

those adorned 
With pendant jewels rare , examined 

calmly prove 
To differ nought : that fails when rains that 

feed it fail ; 
And love of these fails too , when 

income fails ! 


10 


ந.அ. பொதுமகளிர் 

Ch . 38. Wantons 
விளக்கின் ஒளிபோன்றது வேசையர் நட்பு . 
371. விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் 

துளக்கற நாடின்வே றல்ல - விளக்கொளியும் 
நெய்யற்ற கண்ணே அறுமே , அவரன்பும் 
கையற்ற கண்ணே அறும் . 

The wantons mercenary character . 
The lamp s light and barlot s love examined well 
are seen to differ not a whit : the lamp s light 
goes out when the feeding oil is consumed ; and 
the harlot s love is spent when the lavish hand 
has spent its wealth . 

1 


NALADIYAR 


163 


பொதுப்பெண்டிர் அன்பு பொய்யன்பு ஆகும் . 
372. அங்கோட்டகலல்குல் ஆயிழையாள் நம்மோடு 

செங்கோடு பாய்துமே என்றாள் மன்- செங்கோட்டின் 
மேற்காண மின்மையான் மேவா தொழிந்தாளே 
காற்கால் நோய் காட்டிக் கலுழ்ந்து . 


The wanton s self - interested professions . 
She ( of enticing beauty ), adorned with choice 
jewels, said forsooth , I will leap with you 

down 
the steep precipice ; but on the very brow of the 
precipice , because I had no money , she , weeping 
and pointing to her aching feet , withdrew and left 
me alone ! 

2 


பொருளிலாதவரைப் போக்குவர் பரத்தையர் . 
373. அங்கண் விசும்பின் அமரர் தொழப்படும் 

செங்கண்மா லாயினும் ஆகமன்- தம்கைக் 
கொடுப்பதொன் றில்லாரைக் கொய்தளி ரன்னார் 
விடுப்பர் தம் கையால் தொழுது . 


h 


Courtezans forsake those who have no wealth . 

Though he be Mal, the fiery-eyed, whom in the 
heaven s fair homes immortals worship , if in hand 
he bring no gift, the women tender as the buds 
men cull, will straight dismiss him , bowing low 
with folded hands. 

3 


புலையனும் பொருள் தரின் விலைமகள் புணர்வள் . 
374. ஆணமில் நெஞ்சத் தணிநீலக் கண்ணார்க்குக் 

காண மிலா தார் கடுவனையர் காணவே 
செக்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையார் 
அக்காரம் அன்னார் அவர்க்கு . 


164 


நாலடியார் 


Money makes a man the wanton s darling . 
To the damsels of loveless hearts , whose eyes are 
as beauteous as blue water - lilies , those who have 
no wealth are as poison ! Even those who have 
turned the ( oil ) press , in sight of all men , if they 
have wealth , are as sugar to them . 

4 


வெள்ளறிவு உடையவர் விரும்புவர் வேசையை . 
375. பாம்பிற் கொரு தலை காட்டி ஒரு தலை 

தேம்படு தெண்கயத்து மீன் காட்டும் - ஆங்கு 
மலங்கன்ன செய்கை மகளிர்தோள் சேர்வார் 
விலங்கன்ன வெள்ளறிவி னார் . 


Wantons and their paramours . 
The silly ones , who are as beasts , seek the 
embraces of women who are like the eel , which 
shows one head to the snake , and another head 
to the fish , in the sweet clear lake : ( are of a 
double and deceitful nature ). 

5 


பரத்தைசொல் நம்பினோர் பழிக்கப்படுவார் . 
376. பொத்த நூற் கல்லும் புணர்பிரியா அன்றிலும் போல் 

நித்தலும் நம்மைப் பிரியலம் என்றுரைத்த 
பொற்றொடியும் போர்த்தகர்க்கோடாயினாள் நன்னெஞ்சே 
நிற்றியோ போதியோ நீ . 


Feigned love becomes open hostility . 
We will never part , like the precious stone 
strung on its thread , or the Andril , said the 
damsel with golden bracelets : she has now become 
the horn of a fighting ram ( she angrily repels me ). 
Dear heart ! dost linger still , or wilt thou go ? 

6 


NALADIYAR 


165 


நகைக்கப்படுவார் வேசையை நம்பினோர் . 
377. ஆமாபோல் நக்கி அவர்கைப் பொருள் கொண்டு 

சேமாபோல் குப்புறூஉம் சில்லைக்கண் அன்பினை 
ஏமாந் தெமதென் றிருந்தார் பெறுபவே 
தாமாம் பலரால் நகை . 


Ridiculous infatuation of the wanton s dupe . 

Those who fondly reckon upon the devoted love of 
the worthless wanton , that , like the wild ox , licks 
the hand and despoils men of their wealth , and 
then , like the buffalo , bounds away, shall suffer 
the deserved ridicule of many . 

7 


நன்னெறி வாழ்க்கையர் விலைமகளை நாடார் . 
378. ஏமாந்த போழ்தின் இனியார் போன் றின்னாராய்த் 

தாமார்ந்த போதே தகர்க்கோடாம்- மான்நோக்கின் 
தந்நெறிப் பெண்டிர் தடமுலை சேராரே 
செந்நெறிச் சேர் துமென் பார் . 


Bought embraces . 
Those whose avowed purpose it is to walk in the 
way of rectitude seek not the embrace of the 
fascinating , fawn - eyed damsels, who walk in a way 
of their own , who are pleasant when gratified with 
gifts, and when they are filled ( = when no more gifts 
are to be expected ) are like the horn of the fighting 
ram . 

8 


பொருட்பெண்டிர் எவர்க்கும் உரிமையர் அல்லர் . 
379. ஊறுசெய் நெஞ்சம் தம் உள்ளடக்கி ஒண்ணுதலார் 

தேற மொழிந்த மொழிகேட்டுத் - தேறி 
எமரென்று கொள்வாருங் கொள்பவே யார்க்கும் 
தமரல்லர் தம் உடம்பி னார் . 


166 


நாலடியார் 


Let him be deceived that will . 


Let those accept ( wantons false love) , who take 
them as their own , believing the words uttered to 
inspire belief , by the bright - browed ones , who 
keep concealed within the cruelty that lurks in 
their heart . Those whose bodies are their sole 
wealth belong to none , (i . e . they have no souls 
to give ! ) 

9 


பாவம் நிறைந்தவர் பரத்தையர் வசத்தர் . 
380. உள்ளம் ஒருவன் உழைய தா ஒண்ணு தலார் 

கள்ளத்தால் செய்யுங் கருத்தெல்லாம் - தெள்ளி 
அறிந்த விடத்தும் அறியாராம் பாவம் 
செறிந்த உடம்பி னவர் . 


Lust blinds men . 


Though the dupes clearly discern and know the 
guileful intentions entertained by the bright 
browed ones , even where their minds are (apparent 
ly ) set upon some person , they whose bodies are 
full of sin do not recognise it ! 

10 


கூகூ . கற்புடைமகளிர் 
Ch . , 39. Chaste Matronhood 

அயலவர் மயல்கொள அணியார் மகளிர் . 
381. அரும்பெறற் கற்பின் அயிராணி யன்ன 

பெரும்பெயர்ப் பெண்டி ரெனினும் - விரும்பிப் 
பெறுநசையாற் பின் நிற்பா ரின்மையே பேணும் 
நறுநுதலாள் நன்மைத் துணை . 


NALADIYAR 


167 


Freedom from temptation . 
Though women live famed as Ayirani for rarest 
gift of chastity , absence of 

absence of men that stand 
enamoured of their charms is a help in way of 
good to those of fragrant brow who guard 
themselves .. 

1 


வறுமையினும் விருந்தோம்புவார் மங்கையர் . 
382. குடநீர் அட் டுண்ணும் இடுக்கட் பொழுதும் 

கடல்நீர் அறவுண்ணும் கேளிர் வரினும் 
கடன்நீர்மை கையாறாக் கொள்ளும் மடமொழி 
மாதர் மனைமாட்சி யாள் . 


A true wife , in time of poverty , if friends come 
in enough to drink up the sea , performs 

her duties with kindness of speech . 
When in the straitened time they cook and eat 
with but one pot of water on the hearth ,-if 
relatives arrive enough to drain the sea , the 
soft -voiced dame , the glory of her home , well 
fulfils each seemly duty . 

2 


கற்புடைமங்கைவாழ் இற்சிறப்புக் காண்க . 
383. நாலாறும் ஆறாய் நனிசிறி தாய் எப்புறனும் 

மேலாறு மேல்உறை சோரினும் மேலாய 
வல்லாளாய் வாழும்ஊர் தற்புகழும் மாண்கற்பின் 
இல்லாள் அமர்ந்ததே இல் . 


The real home ! 
On every side the narrow dwelling lies open , on 
every part the rain drips down ; yet , if the dame 
has noble gifts, praised by townsfolk for her 
modest worth , such a housewife s blest abode is 
indeeda home ! 

3 


168 


நாலடியார் 


கணவனை மகிழ்விப்பவள் கற்புடைப் பெண் . 
384. கட்கினியாள் காதலன் காதல் வகைபுனைவாள் 

உட்குடையாள் ஊர்நாண் இயல்பினாள் - உட்கி 
இடன் அறிந் தூடி இனிதின் உணரும் 
மடமொழி மாதராள் பெண் . 


The wife : placens uxor . 
She is sweet to the eye , and adorned in the way 
that a lover loves ; she enforces awe ; her virtue 
shames the village folk ; she is submissive ; but in 
fitting place is stern , yet sweetly relents : - such a 
soft -voiced dame is a wife . 

4 


நாணுடையவரே பேணுவார் கற்பினை . 
385. எஞ்ஞான்றும் எம்கணவர் எம்தோள்மேற் சேர்ந்தெழினும் 

அஞ்ஞான்று கண்டேம்போல் நாணு துமால் - எஞ்ஞான்றும் 
என்னை கெழீ இயினர் கொல்லோ பொருள் நசையால் 
பன்மார்பு சேர்ந்தொழுகு வார் . 


The modest woman cannot understand 

shamelessness . 
Whenever our spouse takes us in his embrace , we 
feel a timid shame as if we saw him then for the 
first time ; and they ( wantons ) 

they ( wantons ) daily , through 
desire of gain , submit to the embraces of many ! 
How can this be ? 


5 


நாண் முதல் நாற்குணம் நல்லார்க்கு அணிகலன் . 
386. உள்ளத் துணர்வுடையான் ஓதிய நூலற்றால் 

வள்ளன்மை பூண்டான்கண் ஒண்பொருள்- தெள்ளிய 
ஆண்மகன் கையில் அயில்வா ளனைத்தரோ 
நாணுடையாள் பெற்ற நலம் . 


169 


NALADIYAR 


A modest wife like a javelin in 

the hand of a hero . 
As the scroll that he reads, whose inmost heart 
well understands it , is goodly wealth with him who 
is graced by a generous spirit . As a keen weapon 
in the hand of a clear - souled hero , is the loveliness 
that a modest woman owns . 

6 
காதலன் புறத்தொழுக்கம் காணின் வெறுப்பாள் காதலி. 
387. கருங்கொள்ளும் செங்கொள்ளும் தூணிப் பதக்கென் 

றொருங்கொப்பக் கொண்டானாம் ஊரன் - ஒருங்கொவ்வா 
நன்னு தலார்த் தோய்ந்த வரைமார்பன் நீராடா 
தென்னையும் தோய வரும் . 


The injured wife to her confidante : 
The lord of the town has bought , it seems , black 
gram and red gram , a tuni and a pathakku, as if 
they were all the same ! He , whose chest is 
broad as a mountain , having associated with 
the beautiful browed ones , -inferior to me! -- 
un purified , seeks my society too ! 

7 
துணைவனைத் திருத்த முயல்வாள் துணைவி . 
388. கொடியவை கூறாதி பாண ! நீ கூறின் 

அடிபைய இட்டொதுங்கிச் சென்று - துடியின் 
இடக்கண் அனையம்யாம் ஊரற் கதனால் 
வலக்கண் அனையார்க் குரை . 

The neglected wife . 
10 minstrel , utter not cruel words , or if thou 
utter them , softly draw back thy step, and go to 
utter them to those who are like the lute s right 
side ; for we , to the lord of the town , are as its 
left . 


8 


170 


நாலடியார் 


கொழுநன் வழுவினும் அன்பிற் குறையாள் காதலி . 
389. சாய்ப்பறிக்க நீர் திகழுந் தண்வய லூரன்மீ 

தீப்பறக்க நொந்தேனும் யானே மன்- தீப்பறக்கத் 
தாக்கி முலைபொருத தண் சாந் தணியகலம் 
நோக்கி யிருந்தேனும் யான் . 


Meek complainings ( to her maid ) . 
I am she , forsooth , that felt a pang when a fly 
alighted on the lord of the town , surrounded by 
cool rice - fields over which the waters gleam , 
where they pluck the rich grass ! And I am she 
who have lived to look upon his breast adorned 
with cool sundal-wood paste , which has been 
warmly embraced by others . 

9 


தலைவன் குறையைக் கருதாள் தலைவி . 
390. அரும்பவிழ் தாரினான் எம் அருளும் என்று 

பெரும்பொய் உரையாதி பாண- கரும்பின் 
கடைக்கண் அனையம் நாம் ஊரற் கதனால் 
இடைக்கண் அனையார்க் குரை . 


The pining wife . 
Minstrel, utter not a gross falsehood , saying that 
he who wears a garland of opening buds will 
favour us ! 
To the lord of the town we are as the ( tasteless) 
tip of the sugar -cane ; therefore , tell (such a tale ) 
to them who are like its middle ( sweet , juicy ) 
joints .. 

10 
பொருட்பால் மற்றும் . 


End of Part II . 


பகுதி ங . 


காமத்துப்பால் 


PART III . ON LOVE 

( OR PLEASURE ) 


172 


நாலடியார் 


ச . காம நுதலியல் 
Ch . 40. The Characteristics of Love 

கூடலும் ஊடலும் இன்பத்தைக் கூட்டும் .. 
391. முயங்காக்கால் பாயும் பசலைமற் றூடி 

உயங்காக்கால் உப்பின்றாம் காமம் - வயங்கோதம் 
நில்லாத் திரையலைக்கும் நீள்கழித் தண்சேர்ப்ப ! 
புல்லாப் புலப்பதோர் ஆறு . 


" The way of true love never did run smooth . 

Lord of the cool shore of the deep bay , where 
the gleaming ocean s restless billows beat ! 

If there be no fond embrace , a sickly hue 
will spread itself ( over her face ) ; and , if there be 
no lovers quarrels , love will lack its zest . 

• To embrace and disagree is the one way 
( of love.) 

1 


காதலர்ப் பிரிவு கடுந்துயர் விளைக்கும் . 
392. தம் அமர் காதலர் தார்சூழ் அணியகலம் 

விம்ம முயங்குந் துணையில்லார்க் - கிம்மெனப் 
பெய்ய எழிலி முழங்குந் திசையெல்லாம் 
நெய்தல் அறைந்தன்ன நீர்த்து . 


( 


The lonely one . 
To those who were wont to strain in close 
embrace their own beloved whose broad breast was 
girt with garlands, when the rains patter down, it 
is as though one beat the funeral drum through 
all the regions where the muttering of the thunder 
is heard from out the clouds ; since they are 
deprived of their loved one s society . 

2 


NALADIYAR 


173 


பிரிந்தோர்க்கு மாலை மையலைப் பெருக்கும் . 
393. கம்மஞ்செய் மாக்கள் கருவி ஒடுக்கிய 

மம்மர்கொள் மாலை மலராயந்து பூத்தொடுப்பாள் 
கைம்மாலை இட்டுக் கலுழ்ந்தாள் துணையில்லார்க் 
கிம்மாலை என் செய்வ தென்று . 


The forsaken one at eventide . 
At wildering eventide , when workmen all put by 
their tools , she culled choice flowers , and wove a 
gay garland ; -then let it fall from her hands,, 
and wailed , What can this wreath avail to me 
who weep alone ? 

3 


கணவன் வரு நாட்குறித்து வருந்துவள் காதலி . 
394. செல்சுடர் நோக்கிச் சிதரரிக்கண் கொண்டநீர் 

மெல்விரல் ஊழ்தெறியா விம்மித்தன்- மெல்விரலின் 
நாள் வைத்து நங்குற்றம் எண்ணுங்கொல் அந்தோதன் 
தோள்வைத் தணைமேற் கிடந்து . 


6 


The lover says to his friend ( பாகன் ) in regard 

to his forsaken bride : 
Regarding the setting sun , and wiping away one 
by one with her soft finger the tears that well up 
in her eyes , suffused with red , sobbing she lies 
resting her arms on the couch , setting off the days 
on those same tender fingers : alas ! are they my 
faults she is counting up ? 

4 


395 . 


தலைவி நலம் பாராட்டுவன் தலைவன் . 
கண்கயல் என்னுங் கருத்தினால் காதலி 
பின் சென்ற தம்ம சிறுசிரல் - பின் சென்றும் 
ஊக்கி எழுந்தும் எறிகல்லா ஒண்புருவம் 
கோட்டிய வில்வாக் கறிந்து . 


174 


நாலடியார் 


The lover in a figure praises the lustre of his 
beloved s eye , and the beauty of her arched brow ; 
and indicates also his own timid reverence . 

The little kingfisher seeing the eyes of my beloved 
( as she was disporting in the tants) and taking 
them for carp , followed her ; but though it followed , 
and poised itself aloft , it darted not down , 

, 
recognising her gleaming brow bent above them as 
a bow ! 

5 


உடன்போக்குக் காதலர்க்கு இன்பத்தை யூட்டும் . 
396. அரக்காம்பல் நாறும்வாய் அம்மருங்கிற் கன்னோ 

பரற்கானம் ஆற்றின கொல்லோ - அரக்கார்ந்த 
பஞ்சிகொண் டூட்டினும் பையெனப் பையெனவென் 
றஞ்சிப்பின் வாங்கும் அடி . 


The mother bewails the hardships of the rough 
desert path over which her tender daughter 

will follow her beloved . 


When I applied the (softest ) cotton soaked in the 
red dye to the foot of her whose waist is lovely , 
and whose mouth breathes the fragrance of the 
red water - lily , did she not cry " gently , gently , 
and shrinking draw it back ? And oh ! has it 
endured the stony , desert path ? 


6 


மணந்தார் பிரிந்தால் மாலை வருத்தும் . 
397. ஓலைக் கணக்கர் ஒலியடங்கு புன்செக்கர் 

மாலைப் பொழுதில் மணந்தார் பிரிவுள்ளி 
மாலை பரிந்திட் டழுதாள் வனமுலைமேற் 
கோலஞ்செய் சாந்தந் திமிர்ந்து . 


NALADIYAR 


175 


Grief of the deserted wife . 


When those who con the palm - leaf scrolls had 
ceased , in eve s dim twilight hour , she thought of 
her absent spouse ; and weeping plucked the 
flowers from out her wreath , and brushed the 
odorous sandal from her lovely breast ! 

7 


அன்பு பெரிதும் ஆற்றல் உடையது . 
398. கடக்கருங் கானத்துக் காளை பின் நாளை 

நடக்கவும் வல்லையோ என்றி- சுடர்த்தொடீஇ 
பெற்றான் ஒருவன் பெருங்கு திரை அந்நிலையே 
கற்றான் அஃதூரும் ஆறு . 


The confidante demands of the bride if she can 
endure to walk after her beloved through 

the desert , she replies : 


Thou hast said , O maiden with burnished brace 
lets ! have you strength to walk on the morrow 
after your beloved ? When one ( a warrior ) has 
obtained a splendid horse , that very instant he has 
learned how to ride it ! ( his enthusiasm teaches 
him ). 


8 


தாய் அன்பிற் காதலன் அன்பே சிறந்தது . 
399. முலைக்கண்ணும் முத்தும் முழுமெய்யும் புல்லும் 

இலக்கணம் யாதும் அறியேன் - கலைக்கணம் 
வேங்கை வெரூஉம் நெறிசெலிய போலும் என் 
பூம்பாவை செய்த குறி . 


176 


நாலடியார் 


The mother now aware of her daughter s 

flight , says : 
My breast , my necklace of pearls , and my whole 
body she embraced ! I knew not what it portended 
It was the sign , it seems , made by my lovely one 
that she was about to set out on the path where 
the herds of antelopes flee in fright from the 
tiger . 

9 


பிரிவாற்றாமை பிணியேயாகும் . 
400. கண்மூன் றுடையானும் காக்கையும் பையரவும் 

என்ஈன்ற யாயும் பிழைத்ததென்- பொன்ஈன்ற 
கோங்கரும் பன்ன முலையாய் ! பொருள் வயிற் 
பாங்கனார் சென்ற நெறி . 


The lady complains of her lover s long absence . 

The triple -eyed ( Civan ) , the crow , the hooded 
snake, the mother that bare me : what have these 
done amiss ? Maiden whose bosom bears the 
Gongu buds , all gold ! The way my lover went 
for wealth is my pain . 

10 


காமத்துப்பால் முற்றும் . 
End of Part III . 


F W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 
[ Number Denotes the Number of the Quatrain ] 


NALADIYAR 


2 . 


When by blameless means thou hast acquired 
great wealth , then , sharing it with others , eat 
fine rice imported on oxen ; for fortune never 
standeth in the centre with any one , but shifteth 
like the wheel of a chariot . 


3 . 


4 . 


He who hath gone forth as the leader of armies , 
mounted on the neck of an elephant and over 
shadowed by ensigns of dignity , when the power 
of his former deeds are turned against him , will 
fall and his wedded wife be taken by strangers . 
Know that those things are uncertain which thou 
regardest as certain and perform quickly every 
act of charity within thy power ; for the days 
of thy life are gone ! are gone ! and even now 
death swiftly approacheth ! approacheth ! 
Death devours your days using the sun , whence 
they originate, as the measure by which he 
meteth ; be compassionate , therefore, and practise 
virtue assiduously, for among all born there is 
none that hath not died . 
12 


7 . 


178 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


8 
. 


Those of little understanding , not considering , 
their natural tendency , say “ we are wealthy " ; 
the greatest wealth , may be utterly destroyed and 
vanish like a flash of lightning darting in the 
night from a black cloud . 


10. Those who avariciously hoard what they have 

acquired , vexing their own bodies by stinting 
themselves in food and raiment , and not perform 
ing acts of imperishable charity , perish , O King 
of the mountains touching the sky ! Witness the 
bees when deprived of the honey they have 
collected 


32. Say not foolishly , O my soul ! " while here let us 

pursue our own interests and let us die without 
caring for virtue " ; for , although thou mayest live 
long and prosper , say what wilt thou do when the 
days of thy life are passed ? 


33 . 


When the senseless man receives the fruit of his 
deeds , he sighs bitterly and grieves within himself; 
the wise , reflecting that it is the destined 
consequence of their sins , hasten to pass 

s the 
appointed limit of their affliction and escape 
from it . 


34. Having obtained a human form so difficult to 

obtain , act so as from it to acquire great merit ; 
for in the next birth , charity will profit thee as 
the juice of the sugarcane , while thy body will 


NALADIYAR 


179 


resemble the refuse of the cane from which the 

juice has been pressed . 
35. They who have pressed the 

cane and 
extracted the juice will not be grieved when they 
see the smoke arising from the refuse while 
burning , nor will they who have acquired the 
merit accruing from the mortification of the body 

mourn when death approacheth . 
36. Think not whether it will be this day , or that day , 

or what day , but , considering that death even now 
stands behind thee, eschew evil and pursue good in 

the way prescribed by the eminent ones . 
38. The seed of the Al ( Banyan tree ) though exceed 

ingly small grows large and affords abundant 
shade ; so , however small may be the benefit 
of a virtuous act , it facilitates, when conferred 

on the worthy , the attainment of heaven . 
59. He who has power to observe the rule he has 

professed and to keep himself undisturbed by the 
operation of the organs of sense , namely, the body, 
mouth , eyes , nose , and ears , shall assuredly obtain 

eternal beatitude . 
74. Knowing what ought to be known and submitting 

thereto ; fearing what ought to be feared ; perfor 
ming every duty so as to satisfy the world , and 
living in the enjoyment of pleasure according to 
their means ; they who are thus disposed never 
experience the evils of life. 


180 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


79. Flee from pleasure when thou canst enjoy it , if 

disgrace attend it ; O Lord of the high country 
abundant in waters ! though pleasure only be 
constantly regarded it is preferable to enjoy it in 
a harmless way . 


80. Although thyself be ruined , think not of preju 

dicing others , however , they may deserve it ; eat 
not with those with whom thou shouldest not eat 
(enemies , irreclaimable sinners , and the rest ) even 
though thou lose the flesh of thy body by hunger ; 
speak not falsehood , intermixed 

intermixed with truth , 
although the whole world canopied by the heavens 
be thy reward . 


101. As a young calf when let loose among a number 

of cows , naturally seeketh out and attacheth itself 
to its own mother , in like manner doth the act of 
a former state of existence seek out and attach 
itself to him who hath performed it . 


104. To avoid those things which are to happen , or to 

detain those which are to depart is alike impossible 
even to Saints ; even as there is none who can 
give rain out of season , or prevent its falling in 


season . 


107. Behold all those whose bosoms are goaded by 

distress and who wander forlorn through the long 
streets , and know , O Lord of the cool shore of the 
billowy ocean , where the playful swans tear in 


NALADIYAR 


181 


pieces the water -flowers, that this proceeds from 

the acts of former births . 
108 . When those , who not only are not ignorant but 

have learned that which they ought to know , do 
that which is blameable ; this , O King of the cool 
shore of the broad ocean , where the water - lilly 
flings its odours to the winds , proceeds from the 

acts they have formerly done. 
110. The effect of the acts of former births doth not 

fall below , nor exceed its due proportion , nor doth 
it fail to come in its turn , neither doth it assist 
out of season , but where it ought to be , there it 
is ; of what utility , therefore, is sorrow when it 
afflicteth thee ? 


116. Although deeply instructed in the knowledge of 

truth , those who have not accustomed themselves 
to restraint can never be restrained , O large -eyed 
beauty ! thus , though the wild pumpkin be dressed 
with salt , clarified butter , milk , curd and various 
condiment , its natural bitterness will never be 
removed . 


158. If one be deaf to the secrets of others , blind to the 

wife of his neighbour , though well acquainted 
with her excellencies , and dumb in calumniating 
others , in him it is not necessary to inculcate 

virtue . 
183. Laying up seed for heaven , without delusion 

of mind and void of all distress enjoy life like the 


182 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


wise , maintaining your proper station , but remem 
bering always that there are various things that 

change their nature without efficient cause . 
201. As a mother forgets the pains and trouble she 

suffered during pregnancy and child -birth , when she 
sees her infant on her lap ; so the distress a man 
suffers from poverty and other misfortune dis 
appears on the sight of his relations enquiring for 
him . 


205. Those who , making no 

who , making no distinctions between 
dispositions or conditions, relations or strangers, 
actuated by their natural feelings alone , seek all 
who are in poverty or affliction and relieve their 
distress , will be regarded by every one as pre 

eminently worthy. 
206. Than to eat on a golden dish rice , white as 

the claws of a tiger , mixed with sugar and milk , 
from the hands of an enemy , it is sweeter to take 
a mess of grass - reeds, without salt and in any 

kind 
of dish , in the house of a relation dear as life . 


208. Even those who have been pleasantly entertained 

by another, as frequently as a hammer strikes the 
anvil, will forsake him as the tongs do the iron on 
entering the fire ; but those who are truly worthy 
of being called friends , will adhere to him in 
distress, as the rod by which it is turned adhereth 
to the metal in the forge. 


NALADIYAR 


183 


209. O thou who are adorned by a cool and fragrant 

garland !. when relations have partaken of the 
prosperity of their relations , if they partake not , 
also of their adversity until death , is there anything 
they can do for them in the other world ? 


211. Friendship with the wise , whose intelligence 

divines one s thoughts, is like eating a sugarcane 
from the top ( as its sweetness increases more and 
more ) ; connection with persons without sweetness 
of disposition is like eating it from the opposite 
end ( the flavour decreasing by degrees ). 


213. Avoiding the friendship of those who resemble 

elephants, seek the friendship of those who 
resemble dogs ; for an elephant will kill his driver , 
whom he hath known for a long time , but a dog 
will wag his tail while the spear thrown at him is 

still in his body . 
214 Men cleave not to those , to whom their hearts 

cleave not within a short space, though familiar 
with them for a long time ; but will the friendship , 
interwoven with the idea of those intertwined 
with their hearts, be abandoned , though they are 
for a long time absent ? 


215 . 


The preservation of friendship is when affection 
continues affection , like the flower of the branch , 
which , being blown , closeth not again ; those who 
resemble the flowers of the pool , which , having 


184 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


blown , again close their petals , know neither 

affection , nor friendship . 
221. When those we greatly love and esteem as 

virtuous , prove otherwise , this ought to be care 
fully concealed ; for rice in the grain hath a husk , 

water foam , and flowers some unfragrant leaves . 
224. O Lord of the wave -resounding shore, where 

bright - rayed pearls are thrown up by the rolling 
billows and where float swift- sailing ships ! if 
friends , from whom it is difficult to separate , 
possess not virtuous dispositions , they are a fire 
kindled to burn our hearts . 


225 Is it right utterly to abandon friends , whom it is 

so difficult to forsake , though guilty of evil deeds, 
O Lord of the renowned mountains , which covered 
by the long stems of bamboos pierce the sky ? 
Will men cut off their hand because it has struck 

their eye ? 
230. If , after contracting a firm friendship with any 

one , I set myself to note his good and bad qualities , 
may I be cast into the hell , where the traitor , who 
discovereth the secrets of his friend , is punished, 

and may I be scoffed at by the whole world ! 
232. The friendship of eminent men is eminently 

illustrious , and as productive of benefit as timely 
rain ; but the friendship of the mean , even in the 
time of their prosperity , resembleth , O Lord of 


NALADIYAR 


185 


the country of clear waters ! the failure of rain 
in due season . 


233. The enjoyment of the friendship of men of acute 

understandings is desirable as the joys of Heaven ; 
but connection with unprofitable men , uninstructed 
in science and literature , is a very hell . 


234 . 


Our intimacy with those , to whom we are not 
bound by the chain of friendship , O prince of the 
hills , the sides of which are covered by groves of 
tall sandal trees ! though it seemeth day by day 
to increase , may be dissolved as instantaneously as 
the fire catcheth the straw . 


238. If I stretch not forth my hand and deliver my 

whole soul without hesitation to my friend , when 
he is in distress, may I be cast into the hell , where 
the wretch is punished who hath violated the 
chaste wife of his friend , and may I be scoffed at 

throughout the far -famed earth . 
244. Although the fruit of the plantain be ripened in 

the bitter leaves of the Vembu , it will not lose 
its natural sweetness ; thus , although they who are 
naturally good associate with the bad , their 

friendship for them will not corrupt their minds . 
245 . Sweet water may be produced even on the side of 

the sea -shore and salt water on the side of a 
mountain O Lord of the cool shore washed 
by the waves of the Ocean ! it is truly said that 


186 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


sensible men will not imitate those with whom 
they consort , but will preserve their own minds . 


246. O Lord of the cool shore of the Ocean , where the 

thick -boughed Punnei flourisheth ! will those , 
who are virtuous and impartial towards all , first 
contract and then dissolve friendship ? than 
this it is better that friendship should never 
be contracted . 


247 . 


To be united in friendship with the prudent , who 
think of that of which they ought to think , 
is productive of the highest felicity , and affliction 
is avoided by separating from fools who know not 
what belongeth to friendship . 
Those whose tongues are adorned by learning and 
knowledge ( the wise ) fear the disgrace of evil 
speaking ; the unwise indulge therein : thus on the 
palm - tree the dry leaves maintain a perpetual 
rustling , while the green leaves make no noise . 


256 . 


321 . The moral precepts benevolently delivered by the 

kind - hearted , the wise receive to their benefit, but 
the ignorant , devoid of all good qualities, treat 
them with scorn ; thus the ladle tasteth not 

the sweetness of the milk porridge it contains. 
335. If a fool , when angry with others without any 

cause for anger , like one who supposes he hath 
made an acquistion , without having in reality 
obtained anything, bewildered by passion , cannot 


NALADIYAR 


187 


crowd together abusive words , his tongue tingles 

all over . 
344. If the virtuous have received a favour as small as 

a grain of millet they will consider it as large as a 
palm - tree ; but if a favour as large as a palm , 
O king of the Country washed by the sparkling 
waves ! be conferred on the ungrateful , it will 
produce no benefit. 


346 . 


The worthy , although they have attained to 
wealth and dominion , indulge not in haughty 
language, but if the mean have acquired the wealth 
of one Cani ( 1 / 80th part ) added to one Mundire 
( 1 / 320th ) they will regard themselves as Indren , 
the king of heaven . 


353. O Lord of the country covered by mountains ! 

although it may be difficult to extol the good 
qualities of persons before their faces , of what are 
the tongues of those wretches made , who standing 
in their presence , declare their faults for the 

purpose of destroying their reputation ? 
356. The mountaineer thinks of his mountains , the 

husband -man of the cultivable land , the produce 
of which he gathers ; the wise think of the special 
benefits they have received from others , and the 

fool keeps himself only in his own mind . 
357. For one 

For one good turn they have received from 
another the wise will endure a hundred evils 


188 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


afterwards inflicted ; but if they have received 
a hundred good turns and have suffered only one 
evil turn , fools will consider the hundred good 

turns as evils . 
362. Though women of light conversation ( ! ) be as 

strictly guarded as the blade of a sword is care 
fully preserved ( ) ; yet , if by any relaxation 
of vigilance , an opportunity be offered to them , 
little of this time will be occupied by deeds which 

are not evil , and much of it by them . 
363. The woman , who hold in opposition threateneth 

blows , is as death ; 
She , who resorteth not to her kitchen betimes in 
the morning , is an incurable disease ; 
And she , who , having prepared food , grudgeth it 
to those who eat it , is a devil to domestic happi 
ness ; 
Women of these three descriptions are a destroying 
weapon to their husbands . 


370. When rightly perpended the water of the freshes 

and the love of women adorned with ear -rings 
differ not ; for the water of the freshes will be 
dried up when the rain ceaseth , and so will their 

love when the income faileth . 
371. When rightly perpended the light of a lamp and 

the love of courtezans differ not ; for the former is 
extinguished when the oil is dried up , and the 


189 


NALADIYAR 


latter estranged when the empty hand no longer 

contains money . 
373. Let 
Let them 

them have been even as liberal as 
Shenganmal ( sic) the goddess of prosperity , who is 
worshipped by the gods in the beauteous Heavens, 
courtezans whose hands are tinted like opening 
buds, will forsake those who have no wealth to 
bestow upon them , reverentially saluting them 

with folded hands . 
381. Although women are high in reputation and equal 

to the goddess Ayrāni in conjugal fidelity , they 
must cautiously avoid those who are enamoured of 
them and follow them in hopes of gratifying their 
passions ; for such caution is the safe -guard of the 

virtue of matrons with perfumed foreheads. 
382. If in time of distress , when the meal of the whole 

family is cooked by the water of a small pot, 
a host of relations sufficient to consume the water 
of the sea should come at once , the softly speaking 
woman , who shews herself as bounteous as the 

ocean , is the glory of her house . 
383. Though her house be open on the four quarters , 

though it be exceedingly small , and though the 
rain pour in on every side , a chaste and virtuous 
woman will be renowned in the place in which she 

resideth and her habitation respected. 
384. She who is pleasing to the eye , who in all things 

gratifieth her husband according to his desire and 


190 


F. W. ELLIS TRANSLATION OF SOME QUATRAINS 


at all times standeth in awe of him , whose 
modesty is so conspicuous as shame her sex , who 
reverenceth her husband , and in all her love 
quarrels with him acteth with such prudence that 
reconciliation affordeth him increased delight ; this 

mildly speaking matron is truly a woman . 
385. Whenever our husbands embrace our shoulders, 

we feel ashamed , as if we saw them for the first 
time ; what pleasure then can those women enjoy , 
who , from the desire of money , endure daily the 

embraces of many men ? 
386. Riches in the possession of a generous man 

resemble in their effects the learning acquired by 
a man of great natural ability ; the chastity of 
a modest woman is like a sharp sabre in the hands 
of a courageous man . 


பாட்டு முதற்குறிப்பு அகரவரிசை 
செய்யுள் பக்கம் செய்யுள் 

பக்கம் 
அகத்தாரே வாழ்வார் என் 16 ஆள்பார்த் துழலும் 

10 
அக்கேபோல் அங்கை 53 ஆற்றுந் துணையும் 

86 
அங்கண் விசும்பின் - அக 68 

ஆன்படு நெய்பெய் 

105 
அங்கண் விசும்பின் - அம 163 இசைந்த சிறுமை 

83 
அங்கோட் டகலல்குல் 163 

இசையா ஒருபொருள் 48 
அச்சம் பெரிதால் 36 இசையா தெனினும் 

86 
அடுக்கல் மலைநாட 89 இசையும் எனினும் 

68 
அடைந்தார்ப் பிரிவும் 77 இடம்பட மெய்ஞ்ஞான 

50 
அத்திட்ட கூறை 123 இடும்பைகூர் நெஞ்சத்தார் 

47 
அம்பல் அயல் எடுப்ப 39 இட்டாற்றுப் பட்டொன் 126 
அம்பும் அழலும் 

39 இமைக்கும் அளவில் தம் 142 
அரக்காம்பல் நாறும்வாய் 174 இம்மி அரிசித் 

41 
அருகல தாகிப் 114 இம்மை பயக்குமால் 

60 
அரும்பவிழ் தாரினான் 170 இம்மையும் நன்றாம் 

129 
அரும்பெறல் யாக்கையைப் 16 இரவலர் கன்றாக 

122 
அரும்பெறற் கற்பின் 166 இருக்கை எழலும் 

65 
அருளின் அறமுரைக்கும் 141 

141 இரும்பார்க்குங் காலராய் 53 
அலகுசால் கற்பின் 

63 

இலங்குநீர்த் தண்சேர்ப்ப 100 
அவமதிப்பும் ஆன்ற 73 இல்லம் இளமை 

25 
அவ்வியம் இல்லார் 141 இல்லா இடத்தும் 

40 
அழல்மண்டு போழ்தின் 89 இல்லாமை கந்தா 

133 
அள்ளிக்கொள் வன்ன 115 இழித்தக்க செய்தொருவன் 132 
அறம்புகழ் கேண்மை 37 இழைத்தநாள் எல்லை 6 
அறிமின் அறநெறி 77 இளையான் அடக்கம் 

30 
அறியாப் பருவத் 76 இறப்பச் சிறிதென்னா 

43 
அறியாரும் அல்லர் 47 இறப்ப நினையுங்கால் 

78 
அறிவ தறிந்தடங்கி 33 இறப்பவே தீய 

98 
அறுசுவை உண்டி 

4 இற்சார்வின் ஏமாந்தேம் 81 
ஆகா தெனினும் 148 இற்பிறப்பில்லார் 

140 
ஆடுகோ டாகி 85 இற்பிறப் பெண்ணி 

93 
ஆணமில் நெஞ்சத் 163 இனநன்மை இன்சொலொன் 66 
ஆமாபோல் நக்கி 

165 இனியார் தம் நெஞ்சத்து 161 
ஆர்த்த அறிவினர் 154 இன்பம் பயந்தாங் 

35 
ஆர்த்த பொறிய 

127 இன்றாதும் இந்நிலையே 157 
ஆவாநாம் ஆக்கம் 

16 இன்றுகொல் அன்று கொல் 18 
ஆவேறுரு வின 51 இன்னர் இனையர் 

90 


192 


நாலடியார் 


ன் 


செய்யுள் 

பக்கம் செய்யுள் 

பக்கம் 
இன்னா இயைக 

134 எய்தி யிருந்த 

142 
னா செயினும் - இனி 34 எறிநீர்ப் பெருங்கடல் 121 
இன்னா செயினும் - விட 99 எறியென் றெதிர்நிற்பாள் 159 
இன்னா செயினும் - விடு 99 

பற்றொன்றும் இல்லா 68 
ஈட்டலும் துன்பமற் 123 

எனக்குத்தா யாகியாள் 8 
ஈண்டுநீர் வையத்துள் 47 

எனதென தென்றிருக்கும் 121 
ஈத லிசையா 80 என்பாய் உகினும் 

128 
ஈனமாய் இல்லிருந் 87 என்றும் புதியார் 

134 
உடா அதும் உண்ணாதும் 6 என்னானும் ஒன்று தம் 4 
உடுக்கை உலறி 64 என்னேமற்றிவ்வுடம்பு 

145 
உடைப்பெருஞ் செல்வரும் 161 ஏட்டைப் பருவத்தும் 

157 
உடையார் இவர் என் 72 எதிலார் செய்த 

100 
உணர உணரும் 

108 

ஏமாந்த போழ்தின் 165 
உண்டாய போழ்தின் 125 

எற்றகை மாற்றாமை 

43 
உண்ணான் ஒளிகிறான் 

6 

ஒண்கதிர் வாள்மதியம் 78 
உபகாரம் செய்ததனை 31 

ஒரு நன்றி செய்தவர்க் 156 
உயிர்போயார் வெண்டலை 24 ஒருநீர்ப் பிறந்தொருங்கு 

104 
உருவிற் கமைந்தான்கண் 105 

ஒருபுடை பாம்பு 

67 
உருவும் இளமையும் 

45 

ஒருவ ரொருவரைச் 135 
உலகறியத் தீரக் 

90 ஒக்கிய ஒள்வாள் தன் 

56 
உளநாள் சிலவால் 

142 ஓதியும் ஓதார் 

118 
உள்கூர் பசியால் 

125 ஒஓலைக் கணக்கர் 

174 
உள்ளத்தான் நளளா 55 கடகம் செறிந்ததங் 

127 
உள்ளத் துணர்வுடையான் 168 கடக்கருங் கானத்துக் 

175 
வன் 

166 கடமா தொலைச்சிய 

131 
உறக்கும் துணையதோர் 18 

கடல் சார்ந்தும் இன்னீர் 

108 
உறற்பால நீக்கல் 

45 

கடித்துக் கரும்பினைக் 70 
உறுபுலி ஊனிரை 85 கடிப்பிடு கண் முரசம் 

44 
உறுபுனல் தந்துல 82 கடியெனக் கேட்டுங் 

159 
உறைப்பருங் காலத்தும் 82 கடுக்கி ஒருவன் 

84 
ஊக்கித்தாம் கொண்ட 26 கடுக்கெனச் சொல்வற்றாம் 153 
ஊரங் கணநீர் 

78 

கடையாயார் நட்பிற் 95 
ஊருள் எழுந்த 

கடையெலாம் காய்பசி 130 
ஊறி உவர்த்தக்க 22 கட்கினியாள் காதலன் 

168 
ஊறுசெய் நெஞ்சம்தம் 165 கண மலை நன்னாட 

155 
எஞ்ஞான்றும் எம்கணவர் 168 கணம்கொண்டு சுற்றத்தார் 12 
எத்துணை யானும் 119 கண்கயல் என்னுங் 

173 
எந்நிலத்து வித்திடினும் 107 

கண்மூன் றுடையானும் 

176 
எம்மை அறிந்திலிர் 74 கப்பி கடவதாக் 

150 


உள்ளம் ஒருவ 


பாட்டு முதற்குறிப்பு அகரவரிசை 


193 


செய்யுள் பக்கம் செய்யுள் 

பக்கம் 
கம்மஞ்செய் மாக்கள் 173 கொடுத்தலும் துய்த்தலும் 120 
கரவாத திண்ணன்பின் 134 கொய்புல் கொடுத்துக் 

153 
கருங்கொள்ளும் செங் .... 

169 கொலைஞர் உலையேற்றித் 145 
கருத்துணர்ந்து கற்றறிந்தார் 93 கொல்லை விரும்புனத்துக் 79 
கருமமும் உட்படாப் 110 கொன்னே கழிந்தன் 

26 
கரும வரிசையாற் 109 கோடேந் தகலல்குற் 

155 
கரும்பாட்டிக் கட்டி 16 கோட்டுப்பூப் போல 95 
கல்எறிந் தன்ன 30 கோதை யருவிக் 

32 
கல்நனி நல்ல 

147 கோளாற்றக் கொள்ளாக் 84 
கல்லாக் கழிப்பர் 160 சக்கரச் செல்வம் 

152 
கல்லாது நீண்ட 

111 சாய்ப்பறிக்க நீர் திகழுந் 170 
கல்லாது போகிய 75 சான்றாண்மை சாயல் 

64 
கல்லாமை அச்சம் 

66 சான்றோர் என மதித்துச் 54 
சல்லாரே யாயினும் 63 சிதலை தினப்பட்ட 

87 
கல்லென்று தந்தை 111 சிறுகா பெருகா 

48 
கல்லோங் குயர் வரைமேற் 124 சிறுகாலை யேதமக்குச் 

144 
கல்வி கரையில் 61 சீரியார் கேண்மை 

102 
கழிந்தார் இடுதலை 23 செந்நெல்லா லாய 

160 
கழுநீருட் காரட் 

95 செம்மையொன் றின்றிச் 38 
களர்நிலத் துப்பிறந்த 61 செய்கை யழிந்து 

66 
கள்ளார்கள் உண்ணார் 70 செய்யாத செய்தும்நாம் 103 
கற்றதூஉ மின்றிக் 138 செல்சுடர் நோக்கிச் 173 
கற்றறிந்த நாவினார் 112 செல்லா இடத்தும் 

67 
கற்றனவும் கண்ணகன்ற 149 செல்வர்யாம் என்று தாம் 6 
கற்றார் உரைக்குங் 114 செல்வுழிக் கண்ஒருநாள் 69 
கனை கடல் தண்சேர்ப்ப 63 செழும்பெரும் பொய்கை 154 
காணின் குடிப்பழியாம் 37 செறிப்பில் பழங்கூரை 

102 
காதலார் சொல்லுங் 33 செறுத்தோ றுடைப் 

98 
காலாடு போழ்தில் 49 சென்றே எறிப 

12 
காவா தொருவன் தன் 29 சொல் தளர்ந்து கோல் 8 
காழாய கொண்டு 

150 சொற்றாற்றுக் கொண்டு 137 
தஞ்சி யழகும் 60 தக்காரும் தக்கவர் 

49 
குடநீர் அட்டுண்ணும் 167 தக்கோ 

தக்கோலம் தின்று 

21 
குடரும் கொழுவும் 22 தங்கண் மாபில்லார் 147 
குலம் தவம் கல்வி 

146 தண்டாச் சிறப்பின் தம் 28 
குற்றமும் ஏனைக் 

101 தமரென்று தாங்கொள்ளப் 101 
கூர்த்துநாய் கௌவிக் 32 தம்அமர் காதலர் 

172 
கேளாதே வந்து 14 தம்மை இகழ்ந்தமை 

27 
கொடியவை கூறாதி 169 தம்மை இகழ்வாரைத் 

51 
13 


194 


நாலடியார் 


செய்யுள் 

பக்கம் செய்யுள் 

பக்கம் 
தலையே தவம்முயன்று 160 நல்லார் நயவ 

116 
தவலருந் தொல்கேள்வித் 62 நளிகடல் தண்சேர்ப்ப - நல் 106 
தளிர்மேலே நிற்பினும் 156 நளிகடல் தண்சேர்ப்ப - நாள் 74 
தனதாகத் தான்கொடான் 122 

நறுமலர்த் தண்கோதாய் 92 
தாமேயும் இன்புறார் 143 நன்னிலைக்கண் தன்னை 109 
காம்செய் வினையல்லால் 52 நாப்பாடம் சொல்லி 137 
தாழாத் தளராத் 

8 நாய்க்காற் சிறுவிரல்போல் 96 
கான்கெடினும் தக்கார்கே 36 நார்த்தொடுத் தீர்க்கிலென் 14 
திருத்தன்னை நீப்பினும் 133 

நாலாறும் ஆறாய் 

167 
திருமதுகை யாகத் 

127 நாள் வாய்ப் பெறினுந்தந் 91 
தினைத் துணைய ராகித்தம் 46 நாறாத் தகடேபோல் 117 
னையனைத்தே யாயினும் 151 நிலநலத்தால் நந்திய 80 
தீங்கரும் பீன்ற 

88 நிலையாமை நோய்மூப்புச் 24 
துகள் தீர் பெருஞ்செல்வம் 4 நின்றன என்றன 

+ 
துக்கத்துள் தூங்கித் 52 நீரினும் நுண்ணி 

124 
துய்த்துக் கழியான் 120 நீருட் பிறந்து 

158 
துன்பமே மீதூரக் 28 நீர்மையே யன்றி 

126 
துன்பம் பலநாள் 

25 நுண்ணுணர்வி னாரொடு 103 
தெண்ணீர்க் குவளை 

21 

நுண்ணுணர் வின்மை 110 
தெரியத் தெரியுந் 

75 நெடுங்காலம் ஓடினும் 37 
தெளிவிலார் நட்பிற் 

நெருப்பழல் சேர்ந்தக்கால் 54 
தோணி இயக்குவான் 62 நோல்லார் நீரல்ல 

32 
தோற்போர்வை மேலும் 20 நேர்த்து நிகரல்லார் 29 
தோற்றம்சால் ஞாயிறு 6 பகைவர் பணிவிடம் 106 
நச்சியார்க் கீயாமை 131 படுமழை மொக்குளில் 14 
நடுக்குற்றுத் தற்சேர்ந்தார் 41 பண்டம் அறியார் 

23 
நடுவூருள் வேதிகை 42 பரவா வெளிப்படா 

39 
நட்டார்க்கும் நள்ளா 119 

பரா அரைப் புன்னை 108 
நட்பு நார் அற்றன 8 பருவம் எனைத்துள 

10 
நம்மாலே யாவர் இங் 

132 பலநாளும் பக்கத்தா 

94 
நயவார்கண் நல்குரவு 117 பல்லார் அறியப் 

38 
நரம்பெழுந்து நல்கூர்ந்தா 69 பல்லாவுள் உய்த்து 

44 
கரை வரும் என்றெண்ணி 8 பல்லான்ற கேள்விப் - பாட 111 
நல்ஆவின் கன்றாயின் 50 பல்லான்ற கேள்விப் - வீய 45 
கல்ல குலமென்றும் 86 பழமைகந் தாகப் 

136 
நல்லர் பெரிதளியர் 

131 

பழைய ரிவரென்று 153 
நல்லவை செய்யின் 65 பனிபடு சோலைப் 

10 
நல்லவை நாடொறும் 148 பன்றிக்கூழ்ப் பத்தரில் 

113 
நல்லார் எனத்தாம் 

97 

பன்னாளும் சென்றக்கால் 71 


பாட்டு முதற்குறிப்பு அகரவரிசை 


195 


செய்யுள் பக்கம் செய்யுள் 

பக்கம் 
பாடமே ஓதிப் 

138 மலைமிசைத் தோன்றும் 12 
பாம்பிற் கொருதலை 164 மல்கு திரைய 

15 
பாலாற் கழீஇப் 113 மல்லன்மா ஞாலத்து 

130 
பாலோ டளாயநீர் 

79 மழைதிளைக்கும் மாடமாய் 158 
பாவமும் ஏனைப் 

129 மறுமைக்கு வித்து 

81 
பிறந்த குலம்மாயும் 125 மறுமையும் இம்மையும் 42 
பிறர்மறை யின்கண் 71 மற்றறிவாம் நல்வினை 10 
புக்க விடத்தச்சம் 37 மனத்தான் மறுவில 

80 
புணர்கடல் சூழ் வையத்துப் 116 மனைப்பாசம் கை 
கவிடாய் 56 
புதுப்புனலும் பூங்குழையார் 162 மன்றம் கறங்க 

12 
புத்தகமே சாலத் 139 மன்னர் திருவும் 

75 
புல் நுனிமேல் நீர்போல் 

14 மாக்கேழ் மடநல்லாய் 20 
புல்லா எழுத்தின் 

70 மாண்ட குணத்தொடு 26 
புல்லாப்புன் கோட்டிப் 112 மாற்றாராய் நின்று தம் 30 
புறத்துத்தன் இன்மை 135 

மான அருங்கலம் 

18 
பெயற்பால் மழைபெய்யாக் 43 முட்டிகை போல 

91 
பெரியவர் கேண்மை 54 முட்டுற்ற போழ்தின் 105 
பெரியார் பெருநட்புக் 

34 

முயங்காக்கால் பாயும் 172 
பெரியார் பெருமை 

76 

முலைக்கண்ணும் முத்தும் 175 
பெருகுவது போலத் 

103 முல் 

முல்லை முகைமுறுவல் 22 
பெருங்கட லாடிய 146 முற்றற் சிறு மந்தி 

104 
பெருநடை தாம்பெறினும் 151 முற்றுற்றுந் துற்றினை 84 
பெருமுத் தரையர் 88 முன்னரே சாநாள் 

41 
பெருவரை நாட 82 முப்புமேல் வாராமை 

143 
பெறுவது கொள்பவர் 139 

மெய்ஞ்ஞானக் கோட்டி 136 
பெறுவதொன் றின்றியும் 147 
147 மெய்வாய்கண் மூக்கு 

27 
பொத்த நூற் கல்லும் 164 மெல்லிய நல்லாருள் 

83 
பொழிந்தினிது நாறினும் 113 மைதீர் பசும்பொன்மேல் 152 
பொழிப்பகலம் நுட்ப நூல் 140 

ட்ப நூல் 140 யா அர் உலகத்தோர் 51 
பொறுப்பரென் றெண்ணிப் 72 யாஅர் ஒருவர் 

55 
பொற்கலத்துப் பெய்த 91 

யாக்கையை யாப்புடைத்தாப் 14 
பொற்கலத் தூட்டிப் 151 யாமாயின் எம் இல்லம் 128 
பொன்னிறச் செந்நெற் 118 யானை அனையவர் 

94 
பொன்னே கொடுத்தும் 73 யானை யெருத்தம் 

4 
மக்களா லாய 18 வடுவிலா வையத்து 

49 
மடி திரை தந்திட்ட 

99 வயாவும் வருத்தமும் 
மதித்திறப் பாரும் 28 வலவைகளல்லாதார் 

118 
மரீஇப் பலரோடு 

97 வழங்காத செல்வரின் 

121 
மலைநலம் உள்ளும் 156 வழுக்கெனைத்தும் இல்லாத 158 


89 


196 


நாலடியார் 


செய்யுள் 

பக்கம் செய்யுள் 

பக்கம் 
வளம்பட வேண்டாதார் 45 வினைப்பயன் வந்தக்கால் 16 
வற்றிமற் றாற்றப் 

35 வெறி அயர் வெங்களத்து 10 
வாழ்நாட் கலகா 

12 வெறுமை யிடத்தும் 144 
வான் இரு வில்லின் 

1 வென்றிப் பொருட்டால் 138 
விரிநிற நாகம் 73 வேம்பின் இலையுட் 

107 
விருப்பிலா ரில்லத்து 92 வேற்றுமை யின்றிக் 

34 
விழைந்தொருவர் தம்மை 149 வைகலும் வைகல் 

18 
விளக்குப் புக இருள் 24 வைப்புழிக் கோட்படா 61 
விளக்கொளியும் வேசையர் 162 


பாட்டு முதற்குறிப்பு அகரவரிசை மற்றும் 


GLOSSARY 


man .. 


அஆ - alas ! 

அணை - a dam ; a pillow , mat 
அஃகு - diminish . 

tress ; tie . 
அகடு - centre. 

அண் - ( as a formatiye ) place .. 
அகத்தார் - those within . 

அண்ணா- lift up the head to 
அகத்து - inwardly . 

look . 
அகலம் chest , breast of a அதர் - path , public rosd . 

அத்து - & red dye . 
அகழ் - dig . 

அந்தோ - alas ! 
அக்காரம் - sugar . 

அபகாரம் - injury . 
அக்கு - armlets of conch - shell . 

அபராணம் - afternoon . 
அங்கணம் - a gutter , drain . 

அமரர் - immortals , gods . 
அசா - feebleness . 

அமர் - fondly love 
அசை - be unsteady , waver . 

அமிழ்து - ambrosia . 
அச்சம் - dread ; guilty fear . 

அமைந்த 
அச்சு - axle . 

thorough , full 
அஞ்சுதல் - fearing , dreading ; 

fitness, things agreeable to ; 
shrinking from . 

possessing in full measure . 
அஞ்ஞானம் - unwisdom , folly . 

அமைவு - itness . 
அடக்கம்-self - restraint ; modes 

அம் - beautiful . 

அம்பல் - scandal, evil report . 
ty .. 
அடக்கு - restrain ; hide , bury . அம்பு - arrow . 
அடகு - greens , vegetables . 

அம்ம - an expletive ; probably 
அடங்கு - learn self -restraint ; 

& voc . of அம்மை . 
subside, sink down ; cease . 

அம்மருங்கு - beautiful hip. 
அடம்பம்பூ - a kind of creeper . 

அம்மனை - mother. 
அடு - cook ; kill.. 

அம்மா - a stronger form of 
அடுத்தடுத்து - with increasing அம்ம : a particle indicating 
vehemence .. 

surprise or emotion : Ah , do 
அடுப்பு - hearth . 
அடை - draw near ; take shel- அயர் - perform . 

ter ; attain unto ; be closed . அயலார் - neighbours.. 
அட்டில் - cook - house . 

அயிராணி , ( ஐயிராணி ) - wife 
அணங்கு - affliction . 

of Indra .. 
goof - beautiful ; nearness . அயில் - keenness ; keen - edged. 
அணியகலம் - beautiful chest . அரக்கு - red ; gun -lac. 
அணியர் - those who are near . 

அரண் - stronghold . 


soll 


198 


NALADIYAR 


near . 


a measure .. 


அரற்று- cry ; reiterate foolishly ; அவி - soften , abate , become 
reverberate . 

extinguished . 
அரா - serpents . 

அவிர் - glisten . 
அரி ( மா ) - lion . 

அவிழ் - loosen ; expand . 
அரிசி - rice unboiled . 

அவை - assembly . 
அரிது - hard , rarely or never . அவ்வியம் - envy 
அருகலது - being without அழல் - fire , heat . 
diminution . 

அழி - perish , go to ruin ; 
அருகு - neighbourhood ; draw destroy ; waste away ; loose ; 

fall into despair . 
அருங்கலம் precious orna 

அழு - Weep aloud . 
ments .. 

அழுகு - rot away . 
அருத்தம் - wealth . 

அழுங்கு - sink down ; be inju 
அருமை - impossible ; impreg . red , be sullied ; be destroyed 
nable . 

அழுத்து - set in ; inlay ( jewels 
அரும் - hard to obtain , bear up in gold ) . 
against etc. 

அளவு 

a 
அரும்பு - a flower - bud . 

அளாவு - mingle . 
அருவி - a water - fall . 

அளி - tenderness , kindness , 
அருளு - regard with favour . 

gentle - minded . 
அருள் - grace , favour , benevo- அள்ளு 

அள்ளு - take by handfuls .. 
lence .. 

அறத்தாறு - the path of virtue . 
அரோ - a mere expletive . அறத்துப்பால் - the part which 
அலகு - computation . 

treats of virtue . 
அலகுசாற்கற்பு - infinite learn - அறம் , அறன் - virtue ; charity ; 
ing . 

justice .. 
அலரி - flower . 

அறி - know . 
அலவன் - crab . 

அறு - sever , cut off : fail . 
அலறு - lament aloud . 

அறை - sound ; strike . 
அலி - hermaphrodite . 

அற்புத்தளை ( அன்புத்தளை ) 
wave ; cause to wave , bond of love .. 
agitate .. 

அற்றம் ( = வறுமை ) - destitu 
அல் , அன்மை - not being 

tion , poverty . 
அல்கு - grow less . 

அனைத்து - so much as , such 
அல்லல் - suffering , privation ; like .. 
want ; poverty . 

அனையம் - we are as . 
அவா intense desire .. 

அனையவும் - all . 
அவாத்தக்க - such as eyes அன்றில்-a fabulous bird which 
covet .. 

is said never to survive its 
அவாவு - desire , covet . 

mate . 


அலை 


. 


GLOSSARY 


199 


as . 


91 GT - it is not . 

JJ - it will serve : resulting 
GOTTLO - a kind of swan . 

benefit . 
அன்னே an interjection : gai- (we) shall prosper . 
alas ! 

g - deep ; sink . 
ஆ , ஆன் - cow . 

ஆளன் - he who possesses or 
DWT - when it is . 

exercises . 
38 - will not become , will - a person ; a slave ; rule ; 
not bebit . 

use . 
36ai - they will flourish . 

- & 

a river ; a direction : 
ஆக்கம்L - increase ; wealth . 

grow cool; become mitigated 
BSG - make , cause ; kindle . or healed . 
4616 - there ; then ; just so ; so ; spp - much . 

POS - power ( of action and 
swing , oscillate ; play , 

endurance ) 
dance ; move briskly ; bathe. Pasti - the poor and help 
YLA - the use , mastery , prac 

less ; those who are unable 
tice ; exercise of anything. 

to do anything in return . 
G4Q - grind in a mill. Sparen - weakness ; an in 
ஆணம் - love . 

tolerable injury . 
3 - pale ; masculine cha- r - widely diffused . 
racter . 

@ - this 
ஆண்டைக்கதவு - the gate of இக - leave behind ; pass over , 
paradise. 

transcend . 

- jealous rivalry . 
ஆது நாம் - we shall prosper . 

இகழ் - despise . 
3200 - turtle , tortoise . 

சை 
ou - fame ; agree ; fall to 
ஆம்பல் - the red and white 

the lot of ; be possible , 
water - lily 

succeed ; be innate ; sound 
ஆயிரவர்- thousands of persons . 

out . 
coy - an exquisite jewel . 

இடம் , இடன் - place ; left side ; 
ஆயின் - if it be ( Neg . இல்லா where and when . 

LLOUL -extensively . 
kW - a mother ; investigate ; L - affliction : pinch of 

seek out ; cull ; care for . poverty . 
D - fully ; our fill . 

thunder , send forth 
- become full ; feed full ; bolts ; crush , pound in a 
sound ; resound ; hum ; bind ; mortar. 
ripe . 

06 - give , put . 
ஆலம் , ஆல் - & banyan tree , இடுக்கண் want , straitened 
Ficus Indica . 

circumstances . 


யின் ) . 


இடர் 


200 


NALADIYAR 


wild grass . 


இடும்பை - want , poverty ; இருமை - the two states : this 
annoyance . 

world and the next . 

. 
இடை ( நடு ) - middle ( course ; இரை - food , fodder , provender 
sort of people ) . 

of animals ; prey . 
இடைதிரி- change ; deteriorate . இலக்கணம் - sign . 
இடைதெரிந்து - knowing ( it ) இலங்கு - glisten , shimmer . 
through and through . 

இலா ) ர் - those without . 
இடைமிடை - commingle . 

ல் - house ; wife ; family 
இடையிடையே - everywhere domestic enjoyment : root 
between . 

used absolutely in predica 
பட்டாறு - straitened circum 

tion ( Opp . உண்டு ). 
stances ., 

இழ - lose ; sacrifice. 
இமை - wink , close the eyes ; இழி 

N - suffer degradation ; 
shine , twinkle as jewels . degrade . 
இம்மி - & very small fraction : இழுக்கு - a fault , failure ( Opp . 
1 / 1,075,200 ; an atom . 

ஒழுக்கு ) ; slip . 
இம்மியரிசி - A small seed of a 

இழை - ( meto . ) jewel ; jewelled 
lady ; determine ; 

determine ; plan ; 
இம்மென with pattering 

hasten on . 
sound = so as to say . 

இளம் , இளை - tender , young . 
ம்மை - state in this world . இளம்பிறை - the young ( cres 
இயக்கு , இயங்கு - move ( tr . & cent ) moon . 
int . ) 

இளி - disgrace ( Opp . ஒளி) 
இயலு - be possible ; be com - இளையம் - we are young . 
posed of . 

ளையான் - a youth 
இயல் - nature . 

இற - pass on , by , away ; die 
இயல்பு - nature ; goodness . ( Opp . பிற ); surpass. 
இயை ( = இசை) - be practica இறு - come to an end , die ; be 

ble : combine ; adhere to . broken . 
இர - beg , ask . 

இறை - draw year and pour 
இரட்டி - twice as much . 

out .. 
இரவலர் - mendicants . 

இறைஞ்சு - bow before . 
இரவு - mendicity .. 

இற்று - of this kind ; thus 
இரி - be driven away , take to இற்றுழி ( இற்றவுழி ) - when it 
flight.. 

is broken .. 
இரிந்தைக்க ( = ஒழிக ) - be it இனம் - race , kind , family , 
put away ! 

genus .. 
இரு - two ; great ; sit ; remain , இனிய - sweet , pleasant . 
be ; an auxiliary. 

இனையர் 

- such , of such 
இருந்தை - charcoal . 

account ; so many . 


GLOSSARY 


201 


be of use . 


இன்பம் , இன்பு - pleasure . 

possessions , wealth ;; 
இன்மை ( இல் + மை ) - absence break , burst , become broken , 

of ; poverty , destitution . perish . 
இன்றி - destitute . 

உட்கு - dread ; reverence . 
இன்று - is not ; today . 

உணக்கு - make dry . 
இன்னார் ) - such like ( person ) . உணர் understand , feel the 
இன்னா - bitter ; evil . 

truth , appreciate . 
இன்னாங்கு - trouble . 

உண் , உண்ணு - eat ; drink ; 
இன்னாமை - affliction .. 

suck , imbibe ; enjoy . 
இன்னினியே - this very உண்டி - food . 
instant . 

உண்டு ( = உளது ) - it is . 
இன்னே even now .. 

உதவு - serve a purpose : help ; 
ஈ - & fly ; give.. 
ஈங்கு - bere . 

உதிர் - fall off ; fall to the 
ஈட்டு - collect , store up , hoard . ground . 
FOOT - here , in this world ; உபகாரம் - benefit . 

grow ; accumulate ; abound :. உபாயம் - stratagen , prudence . 
ஈதல் - a bestowing in charity . உப்பிலி - insipid . 
ஈரம் - moisture ; by meto , உப்பு - salt . 
coolness , pleasantness ; favour ; உமி - husk . 
affection . 

உம்பர் - the upper celestial 
ஈர் - two ; drag . 

world . 
ஈனம் ( = இன்மை ) - absence of , உம்மை - the other , some other 
lack of . 

world or states . 
ஈன் - bear , produce . 

உயங்கு - afflict ; suffer , 
உகிர் - Dail ( of finger or toe ) , உயர்த்து - exalt. 

claw , talon ; finger , toe . உயல் , உய்தல் - escaping . 
உகு - fall down , be shed , pour உயிர்- life , being ; sigh , breathe , 
down .. 

waft . 
உசா ( வு ) - kindly sympathizing உய் - escape ; 

escape ; cause to go 
enquiry . 

together ; collect ; direct , 
உஞற்று - use effort . 

carry forth . 
உடங்கு - together with , altoge- உரம் , உரன் - strength . 
ther . 

உரவு நீர் - the rushing torrent . 
உடம்பு - body . 

உராய் - rub against. 
உடன் - a particle expressing உரிமை - possession . 

co - existence ; used as a post உரு - form ; beauty ; much , 
position . 

great, vigorous. 
உடு - put on , wear . 

உருமு - a thunderbolt . 
உடுக்கை - garment . 


உருவு - form . 


202 


NALADIYAR 


- 


2001 - an explanation , com- eDSH - cause to hap . 

mentary ; speak , say , tell ; 2 DUY - member . 
explain . [ Syn . O & G , DI, 2. mai - ascetics . 
அறை)) 

20 - rain ; burn ; be pungent 
Bu - dry up ; fail ; perish . or rank ; cause smart ; reek of . 
2wEW - world . 

20puy - pungency , & copious 
உலறு - be worn out . 

penetrating rain . 
e 2 - a forge ; boiler , cooking epai - those who in sorrow 
pot . 

seek their aid . 
உவ - be glad . 

2015 L - strength , power ; aim , 
zaur - the salt sea ; brackish plan ; effort . 
water . 

go1.56 - acting vigorously . 
gali - brackishness , saltness ; 991 - sulk , get impatient or 
disgust ; loathe . 

angry with . 
240 - suffer . 

ஊட்டு feed , supply with 
உழல் - wander about . 

food ; dye . 
உழவர் , உழவன் - cultivator . 

. 90 % OWL - profit , utility . 
eyal - ploughing , cultivation . POLIGOT - head - man . 
2.4 - plough . 

QOLI IT GOO GOLD magnanimity , 
2 - place , refuge. 

munificence . 
உள , உள்ள 

they are , that 2017 - town ; cause to go , drive, 
are , that which are . 

ride on , crawl ; circulate as 
உளம் , உள்ளம் - mind , thought ; sap . 
breast. 

SOLL ) - an aeon , age ; eternity . 
e_ori - persons existing. 

what is in regular 
2 - a chisel . 

sequence , one after 

after the 
2. Pot - tufted flowers . 

other . 
உள் 

place ; inside , mind ; DOT DU - affliction ; ooze out , 
exist . 
2. OT Oh - think . 

por - spring of water ; 
en - firmly , fastly . 

support . 
உறங்கு - sleep . 

GOT 607 - flesh . 
226 - the befalling . 

ஊன்று - support on . 
2 D - suit , fit, appertain to . TO0G -keenness; stoel ; javelin 
e cor - if it befalling. 

6T - always , ever . 
22 - become ; befall ; befit , 6 FD- what is left over or 

hap . [ Opp. 99 , ] ; real ; behind ; what supplies a 
mighty 

deficiency , complement . 
2. - stability , strength , 6T - refuse of food , leavings ; 
certainty 

anything unclean . 


ஊழ் 


flow . 


GLOSSARY 


203 


over . 


67656 - survive , escape ; remain 6T co mio - always , continually . 

T6072601 

me ; it is what ? 
GOT - always. 

why ? 
எடு acquire , gain & name ; 

ஏகு - go . 
raise , lift up ; support. 

எங்கு - pine . 
6 - what is opposite to . LOL - poverty . 
GTLD - our . 

Turi - strangers , foes, neigh 
6T10L - us ; what world or bours. 
state or birth . 

67 96 - strangeness ; vicinity . 
GUND - tooth . 

6J LOL - safety , protection ; 
6TW - send forth , emit ; obtain ; intense delight . 
possess ; assemble . 

ஏமுறுதல் - sansual bewilder 
6T17 - fire ; consume . 

ment . 
எருத்தம் - the nape of the 39 - extol, praise . 
neck . 

Toy - be raised , elevated . 
எருத்து - bend the neck as TOOL - impossibility , in 
suppliants . 

congruity , declining a chal 
GT UW - a kind of reed . 

lenge . 
எல் - night 

670 - if : be fitting ; accept ; ask 
GT620 ) - bound , limit . 

alms ; meet in battle . 
67 - pain , affliction . 

674 - an ignorant wretch . 
6l - a cloud . 

Ju- rise, ascend , climb. 
64 N - beauty , youthful grace , 6 pm - lift up , put up into . 
youth . 

2007 - other ; how many ; 
TL - seven ; rise up , rise and contrary to . 
wander forth ; stand out . 

ஐ , ஐந்து - five. 
643 9 - a writing . 

- small mustard seed . 
6 6 w - easy . 

sowie - alms . 
எள்ளு - despise , think lightly ஐயன் - father. 
of . 

- be likewise . 
678 - strike ; hurl, throw up . ஒக்கும் - it will be equal , be 
TP ( CT GOT + 3 )-It is of what like . 
sort ? 

QL® - cling to , unite [ Opp. 
T of cor - if. 

ஒருவு ) . 
67 % 3 5 - how much , how ao , Q4 , par - bright ; good ; 
many ? 

beautiful ; wise . 
67 m - me, my ; interrogative HB6 - retire ; recede . 
pron what ; say . 

Quy - agree , be equal. 
TETY - bone . 

ஒப்புரவு - befitting conduct . 
67 6T - what day ? 

6 , 260 g - a , one , any . 


204 


NALADIYAR 


of sugar .. 


ஒருங்கு - altogether , at once , கடவது - what is due , as much 
completely .. 

as is needful . 
ஒருவர் , ஒருவன் - (any ) person . கடன் - obligation , duty ; debt . 
ஒருவு - shun ; transcend ; aban கடி - marriage ; rebuke ; re 
don .. 

nounce ; scare away , over 
ஒலி - sound ; roar , resound . 

power and dispel. 
ஒல் - be possible . 

கடிஞை - a beggar s bowl . 
ஒல்கு - be shaken , fail . 

கடிப்பு - a drumstick . 
ஒல்லை - promptitude ; swiftly . கடு - intense ; evil ; poison . 
ஒழி - leave ; shun ; forsake கடுகு - make haste . 
depart ; cease . 

கடுக்கு - enrage . 
ஒழுகு - flow on ; pass ; act ; be- கடும்- harsh; fierce; ( Opp . இன் ) 
have . 

கடை - shop or bazaar ; last or 
ஒழுக்கம் - decorum , virtue . lowest in state . 
ஒளி - glory ; splendour, light ; கடைப்பிடி - keep in mind . 
bide 

கட்டி - inspissated juice , lump 
ஒள் - bright ; good ; beautiful ; 
wise . 

கட்டே - dwells on . 
ஒறு - punish . 

கணக்காயர் - teachers of the 
ஒற்கம் - feebleness . 

Vedas . 
ஒன்று - any ( thing ) ; suit , fit ; கணமலை - a knot of hills . 
join . 

கணம் - ( in ) troops . 
ஒன்னார் - enemies . 

a com - a joint or knot or eye 
ஓஒ - interrogation : Ah ! Oho ! 

in tree . 
ஓங்கு - rise above . 
ஓசை , ஒலம் - sound . 

கண்ணோடு - be graciously 
ஒரு - earthern pot ; run on . disposed towards . 
ஓட்டு - cause to run ; pass ; 

கண்படு - slumber . 
spend . 

கதம் - wrath . 
ஓதம் 

billow , surf wave ; கதிர் - ray . 
ocean .. 

கதுப்பு - a woman s hair . 
ஓது - study . 

கப்பி - grain ; coarse grits . 
ஒம்பு - cherish 

கமழ் - be diffused as odours . 
ஓர் - one ; search out , ponder . கமுகு - the Betelnut palm . 
ஓவு 

கம்மம் - smith s work . 
கசடு - bitterness , disgust . கயம் - a low or base man ; 
cross over , pass. 

depth .. 
கடகம் , கடையம் - a bracelet . கயல் - any fish ; a special fish . 
கடப்பாடு - obligation ; order கர - conceal , refuse . 
கடலம் , கடல் - sea . 

கரி - evidence , example . 


கண் - eye . 


cease .. 


கட 


GLOSSARY 


205 


கரு - black ; eminence . 

கறி - bite ; eat . 
கருது - regard . 

கறு - grow dark ( with anger .) 
கருமம் , கர்மம்- affair , business , கறை - darkness . 
action .. 

கற்பு - chastity ; learning . 
கரும்பார்க் கழனி - hell . கனம் - weight ; value . 
கருவி - instrument.. 

கனல் - fire . 

. 
கருனை - anything fried . 

கனி - ripe , sweet fruit ; ripen 
கரை - a shore , bank . 

கனை - sound ; roar . 
கல - mingle with , be intimate 

கன்று - calf . 
with . 

கன்னி ( யர் ) - virgin ( s ). 
சலங்கு - be confounded , கா - guard ; hoard ; restrain . 
perturbed .. 

காக்கை - crow . 
கலம் , கலன் - a vessel , ship ; காடு -a jungle ; burning ground . 
jewel . 

காட்சி - the vision and the 
கலி - cry . 

faculty divine . 
கலுழ் - wail . 

காணம் - wealth , gold , coin . 
கலை - a stag . 

காண் - see . 
கல் - stone , rock ; learn ; ex காதம் - an Indian leagus , 

, 
cavate ; bury . 

about 5 English miles . 

. 
கல்வி - learning . 

காதல் - affection ; desire . 
கவறு - a forked piece of காமம் - love ; desire ; lust , 

palmyra wood , a fulcrum . sexual passion . 
கவற்று - cause trouble to ; காயம் - condiment , seasoning , 
distract . 

hot spice . 
கவான் - lap , thigh .. 

கார் - blackness ; a cloud ; be 
overarch ; cover 
cover as a 

acrid . 
canopy .. 

காலாடு - be active . 
கவ்வு - seize with open jaws . காலு - discharge ; vomit . 
கழல் - fall or slip out . 

காழ் - hardness ; core ; kernel ; 
கழறு -urge . 

ripe and solid wisdom . 
கழனி - a cultivated field .. காளை - a young bullock ; a 
கழி - back - water , creek ; much ; youth ; a bridegroom . 
pass off ; spend time . 

கான ( க ) ம் , கான் - a desert . 
கழுகு - vulture . 

கானல் - a grove on the sea 
களர் - brackish soil . 

shore.. 
களிறு - elephant . 

கிட - lie down , remain , lie 
களை - remove , cut off . 

still .. 
கள் - toddy ; honey : steal ; act கிடை - a kind of cork wood . 
treacheronsly . 

கிழமை - familiar friendship ; 
கறங்கு - sound . 

propriety . 


கவி 


- 


206 


NALADIYAR 


bend ; 


குணம் , 


குணன் 


கிழி - tear ; rend , pierce . கூழ் - grain , rice ; food . 
கிளை - branch ; kindred ; grow , கூறு - say , declare, proclaim . 
be amplified . 

கூறை - garment . 
கிள் ( ளு ) - pinch ; dig out . கூற்று - death , yaman . 
கீழ் - under , sign of 7th case ; கெடு - parish , disappear . 

by metonymy : low man . கெழு - become familiar , accus 
54 - family , noble family . 

tomed to . 
குடை umbrella ; 

கேணி - a temporary well ; hole 
hollow out . 

in the sand . 

quality ; கேழ் - hue . 
excellence . 

கேள் -kindred . 
குணுங்கர் - low people . 

கேள்வி - traditional lore . 
குண்டு - depth . 

கையுறு - come to hand . 
குண்டை - bullock . 

கைஞ்ஞானம் - trifling , unreal 
குதலைமை - folly . 

wisdom . 
குத்தி , குற்றி - a log ; baving கைத்து - 

what is in hand : 
snatched . 

means , property . 
குத்து - peck , pierce , prick . கைப்பு - bitterness . 
குப்புறு - rush away ( fall head கொடு - cruel , evil ; give . 
long . ) 

கொட்டு - strike , beat a drum , 
கும்பி - hell . 

gently manipulate . 
குய் - spice , seasoning . 

கொண்மூ - cloud . 
குரம்பு - bank , limit . 

கொம்பு - the bough of a tree . 

கொம்மை - roundity . 
குலம் - family ; race ; caste . கொய் - pluck . 
குவளை - water - lily . 

கொல் - kill ; an expletive em 
குழம்பு - mud , slime . 

phasizing a statement or a 
குழவி - early youth . 

question .. 
குழுவு - unite , associate . 

கொல்லன் - a smith . 
குழை - ear jewel ; tender leaves ; கொழி - sift , examine . 

கொழுவு - fat . 
குறடு - pincers , tongs. 

கொள் - take hold of , recieve ; 
குறு - small . 

seize ; marry ; hold in esti 
குறுகு - approach . 

mation . 
குறை - grow less ; cut short ; கொள்கை - tenet , principle . 
trim . 

horse- gram black 
குன்று - diminish . 

and red . 
கூத்தியர் - dancing girls. கொன் - bell ; vain , useless . 
கூம்பு - close as flowers . 

Can - king ; string together. 
கூர் - sharp ; point . 

கோங்கு - silk - cotton tree . 


குருகு - a bird . 


wag , bend . 


கொள்ளு 


GLOSSARY 


207 


சுர 


6 - flexure, plait , fold ; a 

branch ; border ; a curved 
tusk ; bend , diverge from 

right . 
61 - adjust , trick out . 
C 46 - a flower wealth ; by 

meto . a damsel . 
Ceny - provisions, food for a 
journey . 

- a staff ; arrow . 
Garat - contents ; estimation ; 

quality . 
CAT @ l- seize, clutch . 
# 15 g D - sandal -tree . 
சமழ் - suffer shame or distress 
FOLD - trickery . 
T - die 
Flo - cart . 
ETSI - death . 
சாந்து - fragrant unguents. 
En W6 - reflected image , form , 

beauty , excellence . 
Fru - grass ; lean , fall . 
சாரல் - the side and slopes of 

a mountain range . 
Fi - join , be close to rely on , 

be dependant on . 
EIT - much . 
சால் abound . 
ETO - announce . 
சான்றவர் , சான்றோர் - the 

excellent . 
$ 90 - course at a meal. 
ai - diffuse , spread . 

- white ant. 
சிரல் - the kingisher . 
Glaulo - an utterly worthless 
woman . 

- a partridge. 
- abound . 


puy - politeness, courtesy : 

excellence , splendour ; re 
nown , 

- anger . 
$ i - position , dignity ; excel 

lence , virtuous conduct. 
Li - flame ; sun . 
# - burn . 
சுட்டுக்கோல் - a poker . 

- gush forth , yield . 
#OLD - ( a path through the ) 

arid jungle or desert land . 
#Toy - a beetle , bee . 
# 01 - gourd . 
# 0 W - circuit , limit ; surround , 

gird . 
# 207 - tingle , itch . 

- brand , scar ; wearon . 
சூத்திரம் - doctrine , formula , 

aphorism . 
66 - scoop out . 
SLD - surround 

surround ; deliberate , 
debate. 
Co - red , bright yellow , golden ; 

by meto , fiery , right , good 
@ YouTÓ - the fresh , pure 

flood . 
Onur - ( in loco ) exult . 
Qew9i - wrath . 
@w - do , perform ; make into ; 

acquire , merit ; profit, help , 

give . 
@va - advancing to meet . 
Q : 60 - go , pass away , march 

by : reach ; approach . 
QwOLO - wealth . 
செழு , செழும் - rich , fertile, 

luxuriant . 


208 


NALADIYAR 


= d - become dense ; stick 

தவு -- fail : perish . 
close to , cling to be attached , 

தழங்கு - roar . 
fasten on ; hoard . 

தழால் - the support of . 
On - afflict, restrain , be orii - a tender shoot . 
wrath with . 

21 - bond . 
Cows - nest . 

- a wooden post . 
CEGO - remote , far off . 
சேய் - distance ( Opp . அணி . 

தா 

- give , produce ; bring ; 

reflexive pronoun self . 
C i - join , attach ; acquire ; 1W 3E OUT - the heirs. 

fall to the lot of ; come to , 11 - garland ; bear , endure. 
approach ; gather . 

got - endurance , energy ; a 
சேர்ப்பன் a chief whose 

trunk or stem ; foot. 
capital is a sea - port. 
C # m - sweetness ; mud , wet 

sro - sifting , merely 

bandying words ; sift, fan . 
soil 
G # - a word ; say , speak , 

$ T % 607 - a cloth , robe . 
utter . 

$ - shine , glitter. 
CFU - flow down, slip , omit . 

திங்கள் - moon . 
ஞாயிறு - the sun . 

திண்ணறிவாளர்- people of firm , 

stedfast mind . 
- earth , world . 
ஞானம் - knowledge . 

gif - change ; wander about . 
Ci - compress ; bruise . 

36 - wealth ; Lakshmi : goddess 
7 - be broken , shattered . 

of fortune. 
* 6 - fit , be becoming . 

திரை - wave ; ( meto . ) sea . 
தக்கார் - the worthy . 

% - gather thick round . 
3616 - abide , be stable . திறன் - goodness . 

bor - itch ; eat .. 
தடுமாற்றம் - perplexity . 

- fire ; a spark ; evil. 
goof! - be relieved , grow cool, 

& cor - touch . 
cuuse to diminish . 

io - sweet . 
தண் - cool . 

Si - remove ; get rid of ; cure . 
தண்ணம் - a funeral drum with தீர்த்தம் - a sacred stream . 
one head . 

தீற்று - feed with the hand . 
9620T - staff ; separate. 

து துய் 

, Hw - eat , enjoy . 
ELON - kindred . 

9. -rich attire . 
SWAS - shino ; wave ; bang. FET - profligate. 
slu - head ; place, also 

துஞ்சு - die . 
postposition of the 7th Case ; 
what is chief extreme point . 

H4 - a drum . 

HL - wipe off , do away 
QG - an ascetic. 

with . 


54 - flesh . 


GLOSSARY 


209 


ணிவு - decision . determina தேற்றம் - certainty , assurance ,, 
tion 

confidence, accuracy . 
துணை - assistance , belp - meet ; 

60 ) $ - penetrate. 
partner ; measure ; until . தொகு - collect , join . 
துணைமை - ability . 

தாடர்பு - associations , inti 
துத்து - food 

macy .. 
துப்பு - power . 

தொடி - a bracelet , 

a bracelet , bangle 
துப்புரவு - enjoyment ; means ( meton . ) : a lady . 
of enjoyment .. 

தொண்டு - slavery , a slave. 
துவை - spiced food . 

தொலைச்சு - destroy . 
துழாய் - mixed , mingled up . தொல் - ancient . 
துளக்கு - agitation . 

தொல்லை - antiquity . 
துறவோர் - ascetics . 

தொழு - leprosy ; pay homage. 
துறை - a baven .. 

தொழுத்தை - slave girl . 
துன் ( னு ) - gain ; crowd . தொறும் , தோறு ( ம் ) - every , 
தூங்கு - cling to , linger ; hang whenever : a distributive 
on ; slumber . 

suffix .. 
தூணி - a grain , measure . தோய் - blend with , touch ; 
தூர் - root . 

reach . 
தூற்று - publish abroad . தோள் - shoulder , arm ; person . 
தெரிவு - understanding . தோற்றம் - light ; appearance . 
தெருமரு - be perplexed . நகு - shine ; smile , deride . 
தெருள் - be clear . 

நகை - a laugh . 
தெளி - understand . 

நசை- desire , hope, expectation . 
தெள்ளிது - what is clear : நச்சு - desire ; lust after . 
accurate knowledge . 

நடை - walk in life ; position .. 
தெள்ளு - sift out , throw up ; 16L.4 - friendship . 
examine . 

நந்து - grow ; wax ; die . 
தெற்றென - immediately , நம்பு - desire . 
certainly .. 

நய - love . 
தேசு - lustre. 

நயம் - goodness ; wise decorum . 
தமா - sweet mango . 

நரை - grey hair ; age . 
தேம் - sweetness ; honey . 

நலி - afflict 
தேய் - waste away ; wane , 

நல் -good , goodly . 
grow less ; pine away . நவில் - teach , learn ; tell . 
தரை - a frog .. 

நவை - fault . 
தேர் - enquire, discriminate . நளி - great 
தேர்வு - comprehension . நள் , நள்ளு - approach , join , 
தேறு - be sure , know clearly ; contract friendship . 
trust . 

நறவு - fragrance . 
14 


210 


NALADIYAR 


or 


15 of - very , much . 

நெற்று - dried pulse in pods. 
15 GOT - a benefit . 

Chi - comparison ; rectitude ; 
நாடன் - lord of the land .. 

opposition . 
161 - a land ; covet ; seek out . GBWW H - what is minute , 
16 IT GOOT - modesty , shame . 

transcendent . 
ETT - cord , generally of vege - Cu - feel pain ; complain of . 
table fibre . 

C660 - endure ; do penance . 
15 T UTW - a ship 

Us - divide , share . 
16 IT D - yield perfume. 

& - bullock . 
நாற்றம் - fragrance . 

vai - say , speak . 
16 IT GOTID - musk , 

UF % - sallowness . 
Beri - one s inferior ; equal. LIELO - green , young , fresh . 
நிச்சல் , நித்தல் 

நித்தல் - ever பசை - cling to . 
assuredly . 

6- cotton . 
novy - poverty , beggary . ULI -proceed ; spread as a sore . 
நிரயம் - hell , 

- sink down. 
@ 1 - herd , row , line . 

UQ - suffer , fall ; be , abide , 
Hwa - abide . 

befall ; pertain to ; concern . 
16200 - state . 

LOL - intrument . 
1 pio - colour ( golden ) ; the ULL. GOLD - a sea - port. 
grow of youth . 

L100T 4 - naturo ; good qualities ; 
din - fix on a firm basis . 

excellence . 
267 - ponder , reflect. 

Pour - flourish , grow thick . 
18 60T - your. 

UGOT L 10- any vessel, thing , 
6 - forsake ; abandon . 

baggage . 
Cei - base men . 

பதக்கு - a dry measure of two 
fr - water ; goodness ; nature . மரக்கால் or half a தூணி .. 
166 - blue ( lotus ) flower . பதி - city . 
r - ashes. 

பத்தர் - trough . 
5 # - eat ; experience. 

பந்தம் - real attachment . 
mi cont - refined ; gubtle . 

Uw - yield . 
நுதல் - forehead . 

WW - fruit ; aid ; yield . 
6165 - shove , push . 

Luc - glue . 
- literature , book , a syste Ur - spread ; extol. 
matic treatise . 

Uony - table - land . 
251 L - a hundred ; crush . una horse : grieve over ; love , 
Cu - delay . 

desire ; pull to pieces . 
Q6Q - wide , vast . 

uno - dignity 
Q5W-& water -flower. 

Ti - a saddle , pillion . 
215 pl - way ; conduct. 

பருவம் - season . 


GLOSSARY 


211 


பழை - old . 
பறை - a drum . 


பல் - tooth ; many . 

புலம் - a sense ; sensation ; 
பல்காலும் - often . 

புலன் - place ; sense . 
புலை - silly .. 

புல் - mean ; grass . 
பாகன் - an elephant - keeper. புல்லாப்புன் கோட்டி a low 
பாணன் - minstrel . 

heterodox school , 
பாணி - hand . 

புல்லு - join , agree ; embrace . 
பாதிரி -a trumpet - flower tree . புல்வாய் - & kind of deer. 
பாத்து - sharing . 

புழுக்கல் - parboiled rice . 
பால - things that pertain to . 

புள் - fowl , bird . 
பாற்று - what may be classed புறம் - the back , or outside . 
among things that ........ 

( Opp . அகம் ) 
பாவை - a puppet ; a lady . புனம் - an upland plain fit for 
பாழ் - desolation .. 

dry cultivation , and wooded . 
9 Goofi - disease , a bond , inflic 

புனல் - a stream , torrent . 
tion .. 

புனை - adorn . 
பிதற்று - blab , speak folly . 

புன் - mean . 
பித்தர் - fools . 
பிரிப்பு - mental perturbation . 

பூணு , பூண் - put on , assume 

the yoke or harness. 
பிலம் - a cave , mine ) 

பூழை - a wicket gate , smaller 
பிழை - fault ; escape ; miss ; 

gate in a larger . 

. 
commit a fault . 
பிற - other ; be born . 

பூழ் - a quail . 

பெடை - a hen ; any female . 
பிறங்கு - swell . 

பெண்ணை - palmyrah tree . 
பிறழ் - vary . 
பிறன் - one s neighbour . 

பெய் - rain , pour into ; throw 

carelessly ; serve up in . 
பிறிது - anything else . 

பெய்வளை-bracelets struvg on . 
பிறை - the crescent moon . 
பீடு - pride . 

பெருகு - increase . 
பீள் - embryo , germ . 

பெருமிதம் - greatness . 
புகல் - declare . 

பெறு - obtain , gain , bear 
புக்கில் - a permanent abode . ( a name ), fetch ( a price ) , 
புடை - side ; hypothesis . 

gain , attain to , beget . 
புடைப்பெண்டிர் -loose women . பெற்றி - nature , 

- nature , acquired 

character . 
புணர் - join , unite . 

, 

பேடி- an hermaphrodite . 
புத்தோடு - & new pot . 

பேதை - a simpleton . 
புரி - desire ; do , perform . பேராண்மை - manly excel 
புரை - fault ; resemble . 

lence . 
புல - pout . 

பேறு - gain ; birth .. 


புதவு - door . 


212 


NALADIYAR 


பைய - , 
by degrees, slowly , மரத்தார் 

மரத்தார் - person irrational 
softly . 

as tress . 
Cu - perforate. 

மரபு - course ; what is sanc 
QUIGG - swell, foam , rage . tioned by custom ; line . 
பொச்சா - forget . 

மருங்கு - side , limit . 
பொத்து - be hidden or stored 

மருவு - embrace. 
up in , envelope . 

LOCTH OT - be bewildered . 
பொய்கை - a tank . 

மலங்கு - an eel . 
பொரு - fight ; dash against . மலி - be full . 
பொருள் - what belongs , pro மல்கு - abound , swell . 

perty ; reality ; meaning . மல்லல் - abundance , fertility . 
பொலி - be conspicuous ; in- மறி - the young of any quard 
crease .. 

ruped .. 
பொழிப்பு - an epitome in plain மறு - other ; a spot , stain . 
easy prose .. 

மறை - a secret . 
பொறி - spot ; writing ; destiny . மற்று - but ; besides . 
பொறை - patience . 

மனை - a mansion , house . 

மன் 
பொற்றொடி - lady with golden 

- as a particle = indeed , 
bracelets .. 

forsooth . 
பொன்று - die , perish . 

மன்றம் - a hall of assemblage. 
போகம் - enjoyment . 

மன்னு - abide . 
போத்து - hollowness . 

மாக்கள் - base people ; irratio 
போர் - war ; envelope . 

nal beings . 

. 
போற்று - guard ; cherish . 

மாசு - fault , black . 

மாடம் - a mansion . 
மஞ்சு - a cload . 

மாண் -glory . 
மடம் - ignorance , stupidity , 

மாதர் - woman ; beauty . 
folly , artless simplicity . 

மாதோ - an expletive : O lady !! 
மடு - kindle . 

மாத்திரை- a moment ; a limit . 
மணி - a gem . 

LOTIS SIT - men , human beings . 

. 
மண்டிலம் - Sun. 

LOW - die , disappear, perish . 
மண்டு- Swarn ; grow vehement ; மாரி - rain . 
Wax fierce . 

மார்க்கம் - way . 
மதலை - support . 

மால் ( செங்கண்மால் ) - Indra, 
மதி - full moon ; estimate ; king of celestial world . 
esteem . 

மாறு - a return , recompence . 
மதுகை - strength . 

மாற்றார் - foes . 
மதுரம் - sweetness . 

மாற்று - deny . 
மம்மர் - delusion . 

மானம் - honour . 
மயல் - confusion . 

மிகு - abound . 


GLOSSARY 


213 


மிசை - ( a case ending ) = over , மென்மை - gentleness. 

above on , upon ; suck , feed மேலை - former . 
upon .. 

மேவு - love heartily . 
மிடி - affliction . 

மேனி - body . 
மிடுக்கு - tightness . 

மை - a fault ; a cloud . 
மிடை - be closely packed , மைந்து - bewilderment . 
mixed up with . 

மொக்குள் - a bud ; a bubble 
மின்னு - lightning .. 

in water . 
L8 - above . 

மொழி - & word ; speak . 
மீக்கூற்றம் eulogy , praise ; மோடு - greatness ( Opp . ஏட் 
authority in words . 

டை ) 
மீட்டு - in return . 

யா - tie , bind . 
மீதாடு - move over surface . யாக்கை - the body , the frame . 
மீதூரு - throng , press on . யாங்கணும் - everywhere . 
மீன் - a star ; fish . 

யாறு - a river . 
முடுகு - hasten . 

வஞ்சம் - deceit . 
முடை - ill odour. 

வடு - fault ; ulcer , scar . 
முட்டிகை - a jeweller s small வண்ணம் - way , manner . 
hammer .. 

வண்மை liberality . 
முகம்புகு - come before one as வம்பலன் - a neighbour . 
a suppliant . 

வயங்கு - glitter , gleam . 
முத்தம் , முத்து - & pearl . வரன்று - sweep things along .. 
முத்தரையர் - wealthy persons . வருணம் - caste . 
முந்திரி- a minute fraction : 15 . வரை - a mountain ; a bank ; 
முயங்கு - embrace ; cling to . 

refuse , reject . 
முரசம் - drun . 

வலவை - a shameless person . 
முாண் - war . 

வலி - strength . 
முல்லை - jasmine . 

வல் , வற் , வன்- powerful , hard , 
முழங்கு - sound out , thunder . cruel . 
முளை - a germ . 

வல்சி - food . 
முறி - a tender shoot . 

வல்லுதல் - is permissible . 
முறுவல் - tooth . 

வல்லே - promptly . 
முற்று - become accomplished ; வவ்வு - Snatch away . 

become mature , maturity . வழு - a slip , mistake, fault . 
Cooof! - detest , dislike . 

வழுதுணை - brinjal . 
ழ - grow old ; three . 
மூகை one dumb .. 

வளம் - abundance . 
மூழை - a ladle . 

வளி - whirlwind , wind . 
மெய் - body ; truth , reality . auoir - strong, sharp. 
மெல்லியர் - poor people. 

வற - grow dry , fail . 


வழும்பு - fat . 


214 


NALADIYAR 


வறிஞர் - paupers . 
வனப்பு 

adornment , grace ; 
beauty .. 
வாக்கு - manner , appearance . 
வாதி - afflict , coerce . 
QUILD - reality , truth . 
வாரி - income . 
வால் -a tail ; purity , whiteness . 
வாளா - silently ! 

. 
வாள் - light ; a sword , bright 

keen weapon . 
வானகம் - heavenly world . 
விசும்பு - the sky . 
விடர் a fissure , mountain 

cleft .. 
விண் ( ணு ) - the sky . 

. 
விதுப்பு - desire ; eagerness , 

trepidation .. 
வித்தகம் - learning , wisdom . 
விய- wonder at , admire , praise . 
விரகு - means , tact . 
விரவு - commingle . 
விலங்கு 

& beast , irrational 
being ; stand off ; fail . 
விழு - excellent . 
விழை - desire eagerly . 
விள்ளல் - separation . 
விளி - perish , cause ; summon . 


விறல் - abundance ; greatness . 
வீ - perish .. 
@ - freedom , liberation , 

heaven . 
வெஃகு - desire . 
வெகுளு - be wroth . 
வெந்தை - & cooked meal .. 
வெம் - cruel . 
வெம்பு - glow with heat . 
Qaww - fiercely , hotly . 
வெருகு - a ton - cat. 
வெற்பு - a hill . 
வென்றி - victory . 
வே , வேகு - burn . 
வேகம் - wrath . 

a wanton . 
வேட்கை - desire . 
வேதிகை - a raised altar . 
வேல் - a weapon , lance . 
வேழம் - an elephant . 
வேளாண்மை - liberality . 
வேள் - desire , long for . 

place , put ; abuse ; store 
up . 
வைகல் - day , daily . 
வைகு - tarry the night . 
வையம் - the earth ; a 

chariot . 


வேசை 


வை 


C 


Our Popular English Publications 


Tirukkural 
This book contains metrical translation by 
Rev. Dr. G. U. Pope , translation in prose rendered 
by Rev. W. H. Drew and Rev. John Lazarus and 
also the versions of Mr. F. W. Ellis for some selected 
couplets . 

Rs . 8.75 . 


TheTamils Eighteen Hundred Years Ago 

V. Kanagasabhai . B.A. , B.L. 
This work sheds floods of light on the antiqui 
ties of the Tamil Race , their Literature , Civilization , 
Commerce , Kingdoms , Foreign Trade etc. Rs . 8.00 . 


The Treatment of Nature in Sangam Literature 

Dr. M. Varadarajanar , M.A. , M.O.L. , Ph.D. 

In this treatise , the author expounds the keen 
vision and deep insight of the authors of the 
Sangam classics, in respect of the study and elegant 
portrayal of the floras and faunas in all their 
serenity and romanticism in every discernible detail . 

Rs . 7.00 . 


Prof. P. Sundaram Pillai Commemoration 

Volume 
This volume contains articles in English and 
Tamil on Philosophy , History and Tamil Literature 
etc. and critical study of characterisation contributed 
by eminent men of letters , for his immortal drama 
" Manonmaniam ." 

Rs . 8.00 . 


Tamil India 
Prof. M. S. Purnalingam Pillai , B. A. , L.T. 

In this work , the versatile author discusses in 
detail the hoary Tamil Language and Literature, 
Trade , Polity , Arts , Science , Philosophy etc. , the 
study of which has , evidently , been neglected by the 
numerous oriental scholars of West and East , drifted 
to the study of Sanscrit only . This book serves to 
focus the attention to the Southern penninsular 
land and language . 

Rs . 4.50 . 


Tamil Wisdom 

Edward Jewitt Robinson 
This author of west traces the antiquity and 
splendour of Tamil language and literature and the 
wisdom derived from the epigrams in Tamil . He 
has rendered the following works in English : 
24 chapters in Tirukkural , Muthuray, Athisudi , 
Con day - Venthan , Cabilar -Agaval and also Mari 
yath ai - Raman with which is added the Tamil Texts. 

Rs . 4.50 . 
Ten Tamil Ethics 
Prof. T. B. Krishnaswami , M A .. B.L. 

This book is the collection of English Transla 
tion in lucid style , of ten ethical poems in Tamil 
viz . , Athisudi , Konrai - Venthan , Ulagâ --Neethi, 
Vetri- Verkai, Muthurai , Nalvazhi , Nanneri, Nithi 
Neri- Vilakkam , Neethi - Venba and Aranericharam . 

Rs . 4.00 . 


